





லா. ௪, ராமாமிருதம்‌ 





வானதி முதற்பதப்பு2 ஜுலை 1994 


திருநாவுக்கரசு தயாரிப்பு 





விலை ௨ ரூ. 20-00 


நேரு அச்சகம்‌, 43 அம்மையப்பன்‌ தெரு சென்னை-600014 


மாஸு 


மா ஸு, நினைவிருக்கிறதா? நாம்‌ சந்தித்த புதுசு, 
எனக்கு ராயப்பேட்டையில்‌ ஜாகை. நீங்கள்‌ டவுன்‌. இரவு 
எட்டுமணி வாக்கில்‌ வருவீர்கள்‌-- நீங்கள்‌, தாத்து, செல்லம்‌, 
ரங்கநாதன்‌, எல்லோரும்‌ பேசிக்கொண்டே மரீனா வழியே 
நடந்து, தங்கசாலைத்‌ தெருவில்‌ ஒரு குஜராத்தி பவன்‌-- பூரி, 
பாஜி; சேறாட்டம்‌ பால்‌; அதன்மேல்‌ கணிசமாக மிதக்கும்‌ ஏடு. 
அப்படியே பேசிக்கொண்டே கோவிந்தப்ப நாய்க்கன்‌ தெரு; 
விளக்கு வெளிச்சத்தில்‌, இரவு பகலாகியிருக்கும்‌, மார்வாரிப்‌ 
பெண்டிர்‌ , வளையல்களுழ்‌, பாதங்களில்‌ தண்டையும்‌, கொலு 
சும்‌ குலுங்க, விதவிதமான வர்னங்களில்‌ மேலாக்குகள்‌ சுழல, 
தெருவில்‌ கும்மியடிக்கையில்‌-- இது செளகார்பேட்டையா, 
பிருந்தாவனமா? 


--அப்படியே பேசிக்கொண்டே, கோட்டை ரயில்வே ஸ்டே 
ஷனுக்குக்‌ குறுக்கே வெட்டி, காந்தி- இர்வின்‌ சாலை வழியே 
பேசிக்கொண்டே மீண்டும்‌ மரீனா பீச்‌; நள்ளிரவில்‌ பட்டை 
வீறும்‌ நிலா. பேசிக்கொண்டே, பைக்ராப்ட்ஸ்‌ ரோடு, விவே 
கானந்தர்‌ இல்லம்‌, ஐஸ்ஹவஸ்‌ ரோடு, பெஸண்ட்‌ ரோடில்‌ 
என்‌ வீட்டில்‌ என்னை விட்டுவிட்டு, மணி இரண்டாகிவிடும்‌. 
பிரியாவிடையில்‌ டவனுக்குத்‌ திரும்புவீர்கள்‌. நம்‌ அத்தனை 
பேருக்கும்‌ அதென்ன பைத்யக்காரத்தனமோ? 


ஞாயிறு, சிந்தாதிரிப்பேட்டையில்‌ “பீஷ்மன்‌' வீட்டுக்குச்‌ 
செல்வோம்‌. அடை டிபன்‌. அதன்‌ விறைப்பர்ன மொற 
மொறப்பின்‌ மேல்‌ எண்ணெயின்‌ நக்ஷத்திர மினுக்கு. நல்ல 
உணக்கை; காரம்‌ சற்று கூடத்தான்‌. 

பேசுவோம்‌. : பேசுவோமோ, என்னதெல்லாம்‌ பேசுவோம்‌, 
"இலக்கியம்‌, சினிமா, ஆண்டாள்‌, நியூ தியேட்டர்ஸ்‌, ஸெய்கல்‌, 
கம்பன்‌, “துனியா ரங்க ரங்கே”, ஆழ்வாராதிகள்‌ , தேவகிபோஸ்‌ 
தேவதாஸ்‌, வித்யாபதி, பாரதி, ராஜாஜி, நேரு, அத்வைதம்‌, 


137 


வசிஷ்டாத்வைதம்‌, ஆவாரா- பேச்சு எங்கெங்கோ தாவி, 

நம்மை இழுத்துச்‌ செல்லும்‌ தன்‌ வழியில்‌. பலகணிகள்‌ ஏதேதோ 

திறக்கும்‌. புது வெளிச்சம்‌, புது திருஷ்டிகள்‌, புதுக்‌ கூச்சங்கள்‌. 

வியப்பாயிருக்கும்‌, ஆனந்தமாயிருக்கும்‌, சில சமயங்களில்‌-- 
-பயமாயிருக்கும்‌. 


ஆதியப்ப நாய்க்கன்‌ தெருவில்‌ ஒரே வீட்டில்‌, பதினெட்டு 
குடித்தனங்களில்‌, உங்களதும்‌ ஒன்று. “அது ஒரு ம௦மமமமுறர்று 
1116; நன்றாய்த்தானிரந்தது”” என்பீர்கள்‌. உங்களுடைய 
சுபாவமே அப்படி. ஆயிரம்‌ சோதனைகளுக்கு நடுவில்‌, எனக்‌ 
குத்‌ தெரிந்து நீங்கள்‌ உங்களை வெறுத்துக்கொண்டோ, 
பிறரைச்‌ சுளித்தோ ஏதும்‌ சொன்னதில்லை. ப 

மா ஸு, நினைவிருக்கிறதா, ஆதியப்ப நாய்க்கன்‌ தெரு 
வில்‌, நீங்கள்‌ இலவசமாக நடத்திய ஹிந்தி வகுப்புக்கள்‌ நடந்த, 
ஓலைக்கூரை வேய்த மொட்டை மாடியில்தான்‌ ஜனனி --என்‌ 
முதல்‌ கதைத்‌ தொகுதிக்கு வித்திட்டவர்‌ நீங்கள்தான்‌: 


_ நானும்‌ முப்பது வரூடங்களில்‌ பார்க்கிறேன்‌, உங்களிடம்‌ 
அசைக்க முடியாத சில்‌ திடங்களும்‌ கொள்கைகளும்‌ இருக்‌ 
கின்றன. உடல்‌ பூஞ்சையானாலும்‌, நீங்கள்‌ பலவான்தான்‌. 
உங்கள்‌ செயல்படலில்‌ ஓசை கேட்பதில்லை. ஆனால்‌ காரியம்‌ 
முடிந்தபின்‌, அதைவிடச்‌ செவ்வென அது இருக்க முடியாது, 


நம்‌ ஜமா” எப்பவோ கலைந்துவிட்டது. அவரவர்‌ எங்‌ 
கெங்கேயோ. ஈபீஷ்மனை” அபூர்வமாகச்‌ சந்திக்கிறேன்‌. 
ஆனால்‌, தருமபுத்ரனின்‌ சத்யரதம்போல்‌, பூமியில்‌ பாதம்‌ 
பாவாத அந்தப்‌ பரவச நாட்களின்‌ அடையாளமாக நீங்கள்‌ 
எனக்குத்‌ திகழ்கிறீர்கள்‌. _ 

மாஸு,; நினைவிருக்கிறதா?-- இந்த அடியெடுப்பு என்‌ 
சமுத்ரம்‌ தாண்டலுக்கு எனக்கு ஹனுமத்‌ பலம்‌; என்‌ ககனத்‌ 
துக்கு என்‌ இறக்கை விரிப்பு, மா ஸுஈ-- 





லா. ௪. ராமாமிரு 





வானதி பதிப்பகத்தின்‌ ஆதரவில்‌ மீண்டும்‌ சந்திக்‌ 
கிறோம்‌. 


நாலு தலைமுறைகளின்‌ காலவீச்சுகள்‌ அடங்கிய 
இக்‌ கதைகளை, அவை தோன்றிய வரிசையில்‌ கிரடீப்‌ 
படுத்தவில்லை, இந்தக்‌ கலவை, இப்படியும்‌ ஒரு 
ருசி இருந்துவிட்டுப்‌ போகட்டுமே? வாயுள்ள பிள்ளை 
எங்கிருந்தாலும்‌ பிழைத்துக்கொள்ளும்‌. 


ஆனால்‌ இரண்டு கதைகளை மட்டும்‌ குறிப்பிட 
விரும்புகிறேன்‌. அவை தோன்றிய வழியில்‌ அல்ல. 
அவை என்னை கிளர்ந்த வழியில்‌- 


உத்தராயணம்‌ என்றாலே எனக்கு முன்னால்‌ 
நினைவுக்கு வருவது பீஷ்மன்தான்‌. பீஷ்மனின்‌ 
தனிமை. தனித்தன்மை வாய்ந்தது. பிறக்கையிலேயே 
.ஆதர்ஸ புருஷன்‌: தன்‌ பிரம்மசரிய சபதத்தினால்‌, 
மனிதப்‌ பிறவியிலேயே கடவுள்‌ தன்மையை எய்து. 
விட்டான்‌. 


சாதாரணமாகவே, லோகாதயமான செல்வங்‌ 
களிலேயே, அல்லது ஆத்மகதியில்‌ சற்று முன்னேற்றம்‌ 
கண்டுவிட்டால்‌ முதலில்‌ உணருவது தன்‌ தனிமை 
தான்‌. அந்த நிலையில்‌, பிறறின்‌ தன்மைக்குத்‌ தக்க, 


17] 


தான்‌ குனிய முடிவதில்லை, பிறரின்‌ பக்குவ நிலை 
யும்‌ விதிப்‌ பயனும்‌ வெவ்வேறுபடுவதால்‌ அவர்களா 
லும்‌ புரிந்துகொள்ள முடிவதில்லை. கடவுள்‌ தன்மை 
யென்பதே இதுதானோ? 


தன்‌ சோதனைகளுக்கு மேலோங்கி, ஆலமரத்‌ 
தின்‌ தன்னந்‌ தனியன்‌ யமனே அணுக அஞ்சும்‌, 
தேவரும்‌ வணங்கும்‌ தவத்தினன்‌. ஆனால்‌ பிதாக 
மரின்‌ அந்திம காலம்‌ அவல காலம்‌. சொன்ன பேச்‌ 
சைக்‌ கேளாத பேரன்மார்கள்‌. நியாயம்‌ இருக்குமிடம்‌ 
தெரிந்தும்‌, தான்‌ எடுத்துச்‌ சொன்னால்‌ செல்லாது: 
என்கிற தலைகுனிவில்‌, அடைத்துப்போன வாய்‌, 
கடைசிப்‌ போரில்‌, கிழட்டுச்‌ சிங்கத்தின்‌ வீரத்துக்கு, 
பாண்டவர்‌ உள்பட யாருமே எதிர்நிற்க முடியவில்லை, 
ஆனால்‌ அத்தனை செளரியமும்‌ என்ன வாயிற்று? ஒரு 
. பேடியின்‌ கணையால்‌ சரப்படுக்கையில்‌ வீழ்ந்ததுதான்‌ 
கண்ட மிச்சம்‌, இதற்கு விளக்கங்கள்‌, புதைந்த 
பொருள்கள்‌, ஆயிரம்‌ உண்மைகள்‌--அத்தனையும்‌ 
வேறு தடம்‌: ஆனால்‌ நாம்‌ மனிதர்‌, நம்‌ திகைப்பு; 
பீஷ்மனின்‌ கதிய இப்படியென்றால்‌ நாம்‌ எந்த, 
மூலை? இந்தத்‌ திகைப்பு ஓய்ந்தபாடில்லை. ஏனெ 
னில்‌ பாரத யுத்தம்‌ ஒயவில்லை:. நாம்‌ இன்னும்‌ குரு. 
க்ஷேத்திரத்தில்தான்‌ இருக்கிறோம்‌. காங்கேயர்கள்‌ 
வீழ்ந்தவர்கள்‌ வீழ்ந்தபடி; சரப்படுக்கை அன்று விரித்‌. 
தது இன்னும்‌ விரித்தபடி, வாழ்க்கையின்‌ லக்ஷியம்‌ , 
நடப்பு, முடிவு எல்லாமே சரப்படுக்கையில்தானோ? 
இந்தக்‌ கேள்வி திரும்பத்‌ திரும்பத்‌ தன்‌ கடையலில்‌ 
இதுவ ஒரு நியாயமாக ஸ்தாபனமாகிறார்போல்‌ 
தோன்றுகிறது. 


அகிலா, உண்மை நிகழ்ச்சியின்‌ அடிப்படையில்‌ 
நெய்த கதை: என்‌ நெசவுகூட சொல்லும்படியாக 
இல்லை. யதார்த்தத்தின்‌ விபரீதம்‌, கொடுமை, மண்‌ 


51] 
மையினின்று அதன்‌ காவிய சோகத்தைப்‌ பிரிப்பதற்கு , 
என்‌ கலையின்‌ உரிமையில்‌ சமபவங்களின்‌ முன்பின்‌ 
னைச்‌ சற்று மாற்றியிருக்கிறேன்‌ு. மற்றபடி பெயர்கள்‌ 
உள்பட அப்பட்டம்‌ காப்பாற்றப்பட்டிருக்கிறது , 


எழுத்தைச்‌ சாதகம்‌ செய்துகொண்டிருப்பதில்‌ , 
எனக்குக்‌ கிடைத்த பெரும்‌ பேறு, மனித மாண்பை 
அதன்‌ தருணங்களில்‌ அவ்வப்போது தரிசனம்‌ காண்‌ 
பதுதான்‌- இது விஷயத்தில்‌ நான்‌ கொடுத்து 
வைத்தவன்‌ ௦ 


புண்ய காலம்‌ என்று ஓன்று தனியாக உண்டா 
என்ன? இவைகளைப்பற்றி எனக்குச்‌ சொல்லக்‌ 
கிடைக்கிறதே, சொல்வதில்‌ ஒரு ஸ்னான துல்லியம்‌ 
ஏற்படுகிறதே, இதுதான்‌. 

புண்ணிய காலங்கள்‌ நேர்ந்துகொண்டே இருக்க 
வேணும்‌. 


லா. ௪. ராமாமிருதம்‌ 


10, 
11, 
12, 
12. 


உள்ளடக்கம்‌ 


உத்தராயணம்‌ 
விடைபெற. நில்‌ 
சப்தவேது 
புலி ஆடு 
ஜ்வாலை 
ஓடிக்கொண்டே இரு. 
ஆஹுதி 
அதிலா 
ஸர்ப்பம்‌ 
ப்ர்ய்ர்ண்ம்‌ 
சாம ப்ரஸாதம்‌ 
கமலி 
வித்துக்கள்‌ 


௧௧௨6 


18 
24 
47 
55 
64 
75 
85 
9.4 
112. 
720: 
72.4 
22 


டை 





அஜந்தா கொண்டைக்கு எல்லாருக்கும்‌ கூந்தல்‌ 
கொடுப்பனை இருக்காது. 

நெற்றியிலிருந்து பின்னுக்கு இழுத்து, அழுந்த வாரி, 
இறுகப்‌ பிணைத்து எழுப்பிய கொண்டையின்‌ கோபுரம்‌ 
நெஞ்சை முட்டுகிறது. ஸ்தூபிபோல்‌ உச்சியில்‌ ஒரு குமிழ்‌ 
வேறே; சீப்பைத்‌ குப்பிவிட்ட பிடரிச்‌ சுருள்கள்‌ நினைவில்‌ 
குறுகுறுக்கின்றன . 

பிறப்போடு வந்துவிட்டாற்போல்‌ உடலோடு ஒட்டி 
வெள்ளை ரோஜா நிறத்தில்‌ கடல்‌ நுரையில்‌ நெய்தாய 
ஆடையினூடே மார்க்கச்சு விண்ணென்று தெதறித்துத்‌ 
தெரிகின்றது. ரவிக்கை பூணாது, திரண்ட பனித்தோள்‌ 
குமிழ்கள்‌, கழுத்தின்‌ விலாசம்‌, யார்‌ இவள்‌ முகம்‌ பார்க்கு 
முன்‌] ப 
வயதானவர்‌ மொட்டை மாடியில்‌ படுக்கக்கூடாதுன்னு 
எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, கேச்கமாட்டேன்‌ 
. தறேள்‌ அப்பா..॥7? 

தோளைக்‌ குலுக்கும்‌ கையைத்‌ தூச்சக்‌ கலக்கத்தில்‌ 
திமிரப்‌ பார்க்கிறேன்‌. தூக்கம்‌ கலையவில்லை, கனவு 
கலைந்துவிட்டது 

2 எழுந்திருங்கோ அப்பான்னா[”' 


ஐ, வெட] 


2 லா. ச.ராமாமிருதும்‌ 


மூடியை அள்ளிச்‌ செருஇக்கொண்டு சாந்தா முகத்தில்‌ 
கூன்‌ இன்று முதல்‌ முழி, வெட்டுக்கிளிபோல்‌ லேசாக 
அகாயத்தைப்‌ பார்த்து அஞ்சலி செய்யும்‌ நாசி நுனியில்‌, 
குந்துமணி, மண்ணைப்‌ பிசைந்தவன்‌ இள்ளிமயெறிந்‌ விட்ட 
கூல்‌ மூக்கு சற்று மொண்ணை. முகத்தில்‌ வெண்‌ ணெய்‌ பள 
பளக்கிறது, அவளும்‌ பாவம்‌ மாற்றி மாற்றிச்‌ சந்தனத்தை 
அரைத்துப்‌ போடுகிறாள்‌. மனமில்லாமல்‌ மஞ்சளைப்‌ பூசிக்‌ 
கொள்கிறாள்‌. விக்கோ-டா்மரிக்‌ கினியர்ஸில்‌ அப்பப்போ 
வர்த்தக ஒலிபரப்பில்‌ . என்னென்ன விளம்பரம்‌ கேட்‌ 
"கிறாளோ அத்தனையும்‌ வாங்கியாகிறது. இன்று அமுங்கி 
னாற்போல்‌ இருந்தது. நாளைக்‌ காலை எழுந்து கண்ணாடி. 
யில்‌ பார்த்தால்‌ கஇளைத்திருக்கிறது; உடனே உற்சாகம்‌, 
அடுத்து உடனே அயர்வு. கொஞ்ச நாட்களாய்‌ அவள்‌ 
காலம்‌ இப்படித்தான்‌ தள்ளுகிறது: ஆயினும்‌ பரந்த முகத்‌ 
தில்‌ பேரழகு ஒன்று உண்டு. 


விடிவேளையின்‌ அயர்த்தலில்‌ கண்டது தோற்றம்‌/ ப 
இ.தன்‌ தெளிந்த நிழல்தானோ? 
கையை ஆட்டிவிட்டு சாந்தா இறங்கப்‌ போயாச்சு. 


ழ்வானத்தில்‌ பெரிய யாகம்‌ நடந்துகொண்டிருக்கிறது. 
மேகப்‌ பாறைகள்‌ நெகிழ்ந்து உடைந்து கரைந்து ஆஹ-ு₹இ 
யில்‌ கவிழ்கின்றன. தழல்‌ ஆட்டம்‌, வான்‌ பூரா பரவுகிறது. 
சூடு உரைக்கவே நானும்‌ எழுந்து இறங்குகிறேன்‌, 


ஏணியிலிருந்து கால்‌ தரையிலிறங்கெதுமே ருக்‌" பல்‌ 
லுக்கிடையில்‌ தோன்றிய சாபத்தைக்‌ கடித்து விழுங்கு 
இறேன்‌, சேகரின்‌ உபயம்‌. பொழுது போகவில்லை, 
சொல்லச்‌ சொல்ல வேளையோரடும்‌, வேளையில்லாமலும்‌ 
முள்‌ வேலிக்கு முடி வெட்டி (அவன்‌ முடி சொல்லச்‌ சொல்லத்‌ 
தோளில்‌ புரள்கிறது) மீசை ஒதுக்கி, வெட்டி வீழ்த்திய 
முள்ளை வென்னீரடுப்புக்காக, ஏணியடியில்‌ சுவ3ராரம்‌ 
சோர்த்து வைத்திருக்கிறான்‌. வெய்யிலில்‌ காய்வதற்காகத்‌ 


உத்தராயணம்‌ கீ 


குட்டிக்‌ கொட்டிப்‌ பரப்பி வைத்‌ திருக்கிறான்‌. வென்னீரடுப்‌ 
புக்கும்‌ அதை எரிக்கப்‌ போவதில்லை, எனக்குக்‌ தெரியும்‌, 
முள்ளைக்‌ கையில்‌ குத்திக்கொள்ளாமல்‌ எரிக்கத்‌ தனிப்‌ 
பொறுமை சரத்தை, 1$1020% வேண்டும்‌. 


இணற்றடியில்‌ வாழை இலைகள்‌ காற்றில்‌ நர்த்தனமாடி 
வரவேற்கின்றன. சத்தியமா (விட்டேன்‌) அவை என்னை 
அடையாளம்‌ கண்டுகொண்டுதான்‌ அப்படிச்‌ செய்கின்றன , 
மாலையில்‌ ஒன்றிரண்டு வாளிகள்‌ நான்‌ இழுத்துக்‌ கொட்டு 
வதைக்‌ கொண்டு. இலை ஓவ்வொன்றும்‌ ஆள்‌ படுக்கலாம்‌. 
அல்ல பாவாடை கட்டிக்கலாம்‌. என்ன ஜாதியோ தெரிய 
வில்லை, தாருக்கு இன்னும்‌ எத்தனை நாள்‌ போகணுமோ? 


எங்களை இலையைத்‌ தொடச்கூடாதுன்னு பழியா 
நிக்கறேள்‌. மத்யானம்‌ பாருங்கோ பாளம்‌ பாளமாக்‌ காத்து 
இழிச்சுடற3த, என்ன சொல்றேள்‌? 


காற்றுக்கு அலங்கோலமாக அதற்கு இஷ்டம்‌. அதற்காக 
உன்‌ கத்திக்கிரையாகக்‌ காத்‌ திருக்குமா? 


_.நான்‌ சொல்லவில்லை, வாய்‌ திறந்து சொல்லிவிட்‌ 
டால்‌ பந்து என்‌ மேலேயே திரும்பி வந்து மோதும்‌, 

2௨ பிராம்மணனுக்கு வயசுக்கேத்த பேச்சா "இருக்கா 
பாரு!” ன ரூ 

சண்ட கனவுக்கேற்ற வயது கடந்து எத்தனையோ 
வயதாஇவிட்டபோதிலும்‌ வயதுக்கேற்ற கனவு என்று காண 
வருமோ? ப 

நடுப்பிள்ளையும்‌ அடுத்‌ தவனும்‌ பல்‌ தேய்த்துக்கொண்‌ 
மருக்கிறான்கள்‌, 

இந்து வீட்டில்‌ ஒரு பேஸ்டா, மண்ணா, ஓண்ணு 
உண்டா? எப்பவும்‌ மாசக்‌ கடைசிதானா??' 


“ஏன்‌, மண்‌ இருக்கே!” ” 


4 லா. ௪, ராமாமிருதம்‌ 


இவனுக்கு அவன்‌, அவனுக்கு இவன்‌, சமயத்துக்கேற்ப 
ஒருவனுக்கு ஒருவன்‌ உடுக்கடி; இவர்கள்‌ பாஷையில்‌ 086,” 
. ருரு வாலையாட்டிக்‌ காலை வந்தனம்‌ தெரிவித்துக்‌ 
கொள்றைது. எங்கிருந்தோ, என்றோ வந்தது. எங்கோ 
போகிறது வருகிறது. திடீரென்று நினைத்துக்கொண்டு 
கனகாரியமாக ஓடுகிறது. எங்கு போனாலும்‌, வந்தாலும்‌. 
இரவு இங்குதான்‌, எல்லாம்‌ பகல்‌ பத்துமணிக்கும்‌, இரவு 
பத்துமணிவாக்கிலும்‌, இணற்றடியில்‌ வைக்கும்‌ ஒரு சவளம்‌. 
சோறு பண்ணும்‌ வேலை, *தொதோ' “கூடக்‌ கொட்ட, 
வேண்டாம்‌. எங்‌இருந்தாலும்‌ பறந்தோடி வந்துவிடுகிறது. 
சொறி பிடிக்கறது, சொறி உதிர்கிறது, ஆனால்‌ கண்களில்‌ 
மட்டும்‌ உள்ளொளியின்‌ அழகு மங்கவில்லை. வாலை 
யாட்டிக்கொண்டு நாக்கைத்‌ தொங்கப்‌ போட்டுக்கொண்டு, 
“நான்‌ இருக்கிறேன்‌ உனக்கேன்‌ கவலை? என்று கண்கள்‌ 
பேசுகின்றன. 
: சனியனே எட்டிப்போ! காலைச்‌ சுத்திண்டு।”? 


உையை வாங்கிக்கொண்டு, குரைக்கக்கூட இல்லை. 
தென்னை மரத்தடியில்‌, தான்‌ ஏற்கெனவே பறித்து வைத்‌ 
திருக்கும்‌ பள்ளத்துக்குப்‌ போய்ப்‌ படுத்துக்கொள்கிறதுஃ 


“டேய்‌, ரொம்பப்‌ பொறுமையா இருக்குடா[”? 

1305, 8, முன்ஜன்மத்தில்‌ ஸ்வாமிஜியா இருந்திருக்கு 
மோடா?”” 

ஈ2தல்லாம்‌ நாயைக்‌ ண்ட தன்‌. அல்ல. என்‌ காது 
கேட்க என்னைக்‌ கேலி பண்ணுகிறார்களாம்‌. தனிப்பட்ட 
முறையில்‌ அப்பாவை அல்ல. தலைமுறையைத்‌ தலைமுறை 
யின்‌ பழிப்பு. எங்களை அவர்கள்‌ பங்கப்படுத்துகிறார்கள்‌. 


நடுப்பிள்ளை என்னைக்‌ கேட்‌இறான்‌: 1 என்ன அப்பா 
வாரம்‌ ஒருநாள்‌ மெளன விரதம்‌ என்று வாயை அடைச்‌ 
"சுட்டு. கண்ணால்‌ பேசிக்கொண்டிருக்கிறாய்‌, பேசுகறாயா 
சுட்டெரிக்கிறாய்‌. ஒரு கதவை மூடிவிட்டு இன்னொரு 


உத்தராயணம்‌ ம 


கதவைத்‌ திறந்துவிடுகிறாய்‌, அவ்வளவுதானே! இப்படிக்‌ 
கண்ணால்‌ கரிப்பதற்குப்‌ பதிலாக வாயைத்‌ திறந்து. 
எங்களைத்‌ இட்டிவிடலாம்‌. ஆமாம்‌ நாங்கள்‌ கொம்மாளம்‌ 
தான்‌ அடிப்போம்‌, ரேடியோ சிலோன்தான்‌ கேட்போம்‌. 
முழு வால்யூமில்தான்‌ முடுக்கிவிடுவோம்‌, சினிமாப்‌ பேச்சுத்‌ 
தான்‌ பேசு3வோம்‌. நீ பொறுத்துண்டு தானிருக்கணும்‌, 
இல்லாட்டி இதென்ன மெளன? உனக்கு *ததரினன்‌ 
னா“ன்னா எங்களுக்கு லலலலா.”” நாங்கள்‌ நீயா? 
(வேலையும்‌ இடைக்க மாட்டேன்கிறது. எங்களுக்குப்‌. 
பொழுது போக்குக்கு என்னதான்‌ வழி? வீட்டுக்கு வீடு 
போய்ப்‌ பாருங்கள்‌. சத்தும்‌ உங்களுக்கு £.2, எங்கள்‌. 
இக்கு அதுதான்‌ மறதி, வழித்துணை. கடன்‌ வாங்கியோ, 
இருடியோ கலகலப்பாய்‌ இன்னிக்கு இன்றையோடு போச்சா? 
நாளையை நாங்கள்‌ எங்கே சண்டோம்‌? உங்களுக்கு நாளை 
இருந்தது. * 

நான்‌ பதில்‌ பேசவில்லை. பேசுவதில்லை, பேச்௬ 
நியாயம்‌ எப்பவோ தாண்டியாச்சு. 


. கண்ணன்‌ அந்த நாளி?லயே செல்லம்‌, கொடுத்த சலுகை 
களுடன்‌ தானாக எடுத்துக்கொண்ட உரிமைகளும்‌ இப்போ 
சேர்ந்துவிட்டன. அவன்‌ தம்பி மெளனமாய்‌ எனக்கு விழும்‌ 
சாட்டையடியைப்‌ பார்த்துக்கொண்டு நிற்கிறான்‌ 1085 இன்‌ 
1124௦ 1௨0 


நான்‌ இன்னும்‌ வெறுக்கவில்லை, ஆனால்‌ இவர்கள்‌ 
உலகத்தை வெறுத்தாச்சு, 


நட்ட பயிர்‌ அம்புகளாய்க்‌ காய்க்கிறது. சரப்படுக்கையில்‌ 
படுத்து, உன்‌ உத்தராயணத்துக்குக்‌ காத்திரு. 


“இருஷ்ணா!”' அது எங்கே இருஷ்ணா என்று கத்து 
இறது? அருவருப்பான, அபஸ்வர அழுகையின்‌ தேம்பல்‌ 
போன்ற ஒரு சத்தம்‌. ஆனால்‌, அதைக்கேட்டதும்‌ ஹரிணி 
பாரதி பேசும்‌ படத்தை, மார்பில்‌ கவிழ்த்துக்கொண்டு படுத்த 


6 லா. ச. ராமாமிருகும்‌ 


வண்ணமே கன்னத்தில்‌ போட்டுக்கொள்றாள்‌. உண்மையி' 
லேயே பக்தி சுபாவம்‌ உள்ளவள்தான்‌. அதுவும்‌ இது 
போன்று நோகாமல்‌ புண்ணியம்‌ சம்பாதிப்பதில்‌ பலே 
கெட்டிக்காரி, 

காலைக்கும்‌ மதியத்துக்கும்‌ எவ்வளவு வித்தியாசம்‌/ 

இங்?க2ய தெளித்தாற்போல்‌ எட்ட எட்டத்தான்‌ வீடு 
சள்‌. மனைகளை வாங்கிப்‌ போட்டவர்களுக்கு வீடு கட்ட 
இன்னும்‌ வசதி திட்டவில்லை, உச்சிவெய்யிலில்‌ பூமி பாளம்‌ 
பாளமாக வெடித்திருக்கிறது. தூரதூரக்‌ கட்டடங்கள்‌ 
கானலில்‌ நடுங்குகன்றன. இதுவரை இரண்டு தடவை 
கிணற்றிலிருந்து மொண்டு மேலே கொட்டிக்கொண்டாச்சு. 
காய்ஞ்சாச்சு, அனால்‌ உடல்‌ வாணலியாய்ப்‌ பொரிகிறது. 
இனிமேல்‌ ஈரம்‌ பட்டால்‌ இந்த வயதுக்கு மார்பில்‌ கொலு 
கான்‌, ஓரு தினுசான மயக்கமா? மதிய உறக்கமா? 


அந்தந்த நாளுக்கு அதன்‌ ண்ணு நடாத்த தேவதை 
உண்டோ? உண்டெனில்‌ அவள்தான்‌ இன்று காலை 
எனக்குத்‌ தன்னை வெளிப்படுத்திக்‌ கொண்டனளோ? 


சூரியனிடமிருந்து லகானை வாங்கிக்கொண்டா? பிடுறங்‌ 
கிக்கொண்டா? ரதத்தை அவள்தான்‌ நடத்துகிறாளோ? 
இவன்‌ பொக்கை வாயை இளித்துக்கொண்டு பச்கத்தில்‌ 
உட்கார்ந்‌ இருப்பான்‌, ஒருவேளை, இந்த வேளைக்கு 
ட்யூட்டி மாறி, தேவதையே வேறோ? நமக்குத்தான்‌ காலடி. 
யில்‌ இடறும்‌ கூழாங்‌ கல்லெல்லாம்‌ சாமியாச்சே! அதனால்‌ 
தான்‌ வெய்யில்‌ இப்படிக்‌ காய்கிறதோ? இல்லை. நான்‌ 
தப்பாய்‌ நினைக்கிறேன்‌. காயத்தானே வெய்யி?ல. 

வாழையடியில்‌ ஒரே அமளி. எட்டிப்‌ பார்க்கிறேன்‌, 

இரு கழுத்துகளும்‌ ஒரு கழுத்தாய்ப்‌ பின்னிக்கொண்டு 
ஈருடல்‌ இரு தலையில்‌ ஒரு புதுப்‌.ட்சியை உருவாக்கக்‌ 
கொண்டு இரு வான்கோழிகள்‌ சண்டையில்‌ உருள்கின்றன. 
கழுசீதுகளை லேசில்‌ விடுவித்துக்கொள்ள முடியவில்லை 


உத்தராயணம்‌ ச. 


போலும்‌! ௮ந்த உருவிலேயே புரண்டு புரண்டு முள்வேலியில்‌ 
ஒரு சந்தின்‌ வழி வெளி3யறி, அப்பாடா] எப்படியோ ஒன்றி 
னின்று ஒன்று விடுபட்டு உருவம்‌ பிளந்து, தொப்பைப்‌ 
பாட்டிகள்போல்‌ லொங்கு லொங்கென்று ஓடுகின்றன. 

பின்னால்‌ ஒரு குடிசையில்‌ ஒரு ஸாஹிபா வளர்க்கிறாள்‌. 
ஆனால்‌ அவற்றிற்கு வேட்டைக்காடு இங்கேதான்‌. மல்லிச்‌ 
செடியை மிதித்துக்கொண்டு, கொத்தமல்லி விதையைக்‌ 
கொத்திக்கொண்டு, கறிவேப்பிலைக்‌ கன்றை வேரோடு 
சாய்த்து -ஹரிணி வாய்விட்டு அழுதேவிட்டாள்‌--கண்ட 
சேற்றை மிதித்துக்கொண்டு ஏமாந்தால்‌ சமையலறைவரை 
நீளும்‌ கால்கள்‌. 

டு தென்னங்கள் றடியில்‌ அதுவே பறித்துக்கொண்ட 
குழியில்‌ படுத்திருக்கிறது.. வெய்யில்‌ "தாங்காது வயிறு) 
கொல்லன்‌ துருத்திபோல்‌ குபுக்‌ குபுக்‌. என்றைக்கு ஒருநாள்‌ 
மண்டை. கலங்கி வெடுக்கென்று பிடுங்கப்போதிறதோ? இப்‌ 
போது அதற்குக்‌ கோழிகளைத்‌ துரத்தக்கூடத்‌ தெம்பு 
இல்லை. எனக்குத்‌ தெரிந்தவரை இது குரைக்கிற நாயு 
மல்ல, கடிக்கிற நாயுமில்லை. நாய்களில்‌ ஊமை உண்டோ? 
அப்பா இதன்‌ பிறவிப்‌ பயன்தான்‌ என்ன? ஒரு காரியமு 
மில்லாமல்‌ கனகாரியமாக குடுகுடுிவன்று ஓடுவதும்‌...ஓடு 
வதும்‌...ஓடுவதும்‌... அவ்வளவுதானா? 

அலமாரியிலிருந்து கைக்குத்‌ தட்டுப்பட்ட புத்தகத்தை 
இமுத்துப்‌ புரட்டுகிமீறன்‌ மத்வாசாரியரின்‌ சங்கர திக்‌ 
விஜயம்‌.” வயதுக்கேற்ற புத்தகம்தான்‌, ஆனால்‌ இந்த 
வேளைக்கு மண்டையில்‌ ஏறுமா? ஏதாவது ஜேம்ஸ்‌ பாண்ட்‌ 
வரும்‌ என்று நினைத்தது போக தோல்வி காணாத பாண்ட்‌ 
அடி, வெட்டு, குத்து சுடு, 007 சட்ட பயமில்லாமல்‌ யாரை 
வேணுமானாலும்‌ கொல்லலாம்‌, சூப்பர்மேன்‌ பாண்ட்‌. 

மண்டை. இழுக்கிறது. பெருமாள்‌ எப்பவோ வந்து 
தயாராக வைத்திருந்த ஏனத்தில்‌ பாலை அற்றிவிட்டுப்‌ 
போய்விட்டான்‌. ஹரிணி தயவு ய்து பம்‌ ஆனால்‌ 
அவள்‌ அயர்ந்து தூங்குகிறாள்‌! 


8 லா. ௪, ராமாமிருதம்‌ 


பிற்பகல்‌ வாடைக்காற்று கிளம்பிவிட்டது. வாசலுக்கு 
வெளீயே புல்‌ தரையில்‌ சாய்வு நாற்காலியைக்‌ கொணர்ந்து 
போட்டுக்கொள்கிறேன்‌. வானத்துக்கும்‌ வெய்யிலுக்கும்‌ 
காற்றின்‌ மத்யஸ்தம்‌ நடந்துகொண்டிருக்கறது. வெறிச்‌ 
சிட்டுக்‌ இடந்த வான வீதியில்‌ போக்குவரத்து தொடங்கி 
விட்டது. மேகங்களின்‌ பவனி. பட்சி ஜாலங்களின்‌ விதவித 
மான வரிசைக்‌ கட்டுக்கள்‌, ஆட்டத்தில்‌ கையிலிருந்து 
துள்ளிக்‌ கம்பளத்தில்‌ விழும்‌ சீட்டில்‌ கசாண்பதுபோல பட்டுக்‌ 
கூட்டங்கள்‌ மேகத்தின்‌ பின்னணியில்‌ விதவிதமான பொட்டு 
கள்‌ வைக்கின்றன. மேற்கு, மணக்கோலம்‌ பூணூகிறதுஃ 
பெண்ணுக்கு எந்தப்‌ புடவையும்‌ பிடிக்கவில்லை. அவிழ்த்துப்‌ 
போட்ட புடவைகள்‌, விதவிதமாய்‌ போர்‌ போராய்க்‌ குவி 
இன்றன. ஐரிசைகள்‌, கலர்கள்‌, மோஸ்தர்கள்‌ மிளிர்‌ 
தின்றன. 


வானத்தின்‌ கவானில்‌ லேசாய்‌ ஒரு தேமல்‌ படர்ந்‌ இருக்‌ 


இணற்றடியிலிருந்து, வாய்‌ குழறியபடி. எங்கேயோ 
சுட்டிக்‌ காட்டிக்கொண்டு ஹரிணி ஓடி வருகிறாள்‌, பதறிப்‌ 
போய்ப்‌ பார்க்கிறேன்‌. தோய்க்கிற கல்லின்க&ழ்‌ விட்டிருக்கும்‌ 
சந்தில்‌ பாம்பு சட்டை. 


ஹரிணி குதிக்கிறாள்‌, துள்ளுகிறாள்‌; துடிக்கிறாள்‌, 
முற்றுப்புள்ளியில்லாமல்‌ கத்துகிறாள்‌. ₹2அத்வானம்‌ பிடிச்ச 
இந்த இடத்தில்‌ வீட்டை வாங்கிப்‌ போட்டுட்டு, ஒரு 
நாளைப்‌ பார்த்தாப்போல்‌ நான்‌ வயத்தில்‌ நெருப்பைக்‌ 
கட்டிண்டு... ஐயையோ என்னால்‌ இனிமேல்‌ முடியாது. 
உங்கள்‌ வீட்டை நீங்கள்‌ காவல்‌ காத்துண்டு கஇடங்கோ; 
எங்களை எங்காணும்‌ மயிலாப்பூரில்‌ குடி வெச்சுடுங்கோ” 
மூச்சு விடாமல்‌ வார்த்தைகளின்‌ கோவைகூட சரியாகப்‌ 
புரியாமல்‌ இன்னும்‌ ஏதேதோ குளறுபடி. 


உத்தராயணம்‌ (்‌ 


ஆமாம்‌ அதென்ன மயிலாப்பூர்‌ கணக்ர? மாம்பலம்‌, 
சைதாப்பேட்டை, வடபழனி, சாலிக்ராமம்‌, நங்க நல்லூர்‌, 
வேளச்சேரி--பேர்களுக்கா குறைச்சல்‌? இடம்தான்‌ ஊசி 
முனைக்குக்கூட வழியில்லை. 


₹₹நான்தான்‌ லப லப லபன்னு அடிச்சுக்கிறேன்‌,. ஆனால்‌ 
அழுத்தமா உங்களுக்கு எல்லாத்துக்கும்‌ ஒரு ட்‌ 
மெளனம்‌ ஸர்வார்த்த ஸாதகம்‌..” 


தைறியத்துக்கு அவள்‌ முதுகில்‌ ஒரு ற"ஷொட்டு' கொடுக்‌ 
கிறேன்‌, அவளுக்கு முகக்கடுப்பு இதற்குமேல்‌ சாத்தியமா? 
என்‌ கையை உதறுகிறாள்‌.' 


“தாடு வாவா என்றது. என்ன வேண்டிக்‌ கிடக்கு?” 
ஹரிணிக்கு என்றைக்குமே ஒரு வழிப்பாதைகதான்‌ வீட்டுக்கு 
வந்த புதிதில்‌, அந்த முகக்கடுப்பே அவளுக்கு ஒரு களை 
கொடுத்தது. அவள்‌ வீட்டில்‌ ஆறு அண்ணன்‌ தம்பிகளுக்‌ 
கிடையில்‌ அவள்‌ ஓரே பெண்‌, உடன்பிறந்தான்கள்‌ 
எல்லாம்‌ நல்ல நிலையில்‌ இருக்கிறார்கள்‌. அந்தச்‌ செல்லம்‌ 
அவளுக்கு இன்னமும்‌ செல்கிறது. அந்தக்‌ கோபத்தின்‌ 
அழகே என்‌ நெஞ்சை எத்தனை முறை அள்ளியிருக்கிறது/ 
ஆனால்‌ இப்பவோ.- 


தோளை வியர்த்தத்தில்‌ தூக்குவதைக்‌ தவிர என்னிடம்‌ 
வேறு பதில்‌ இல்லை, வெய்யிலடித்தால்‌, மழை பெய்தால்‌, 
பாம்பு சட்டையுரித்தால்‌, அசல்‌ வீட்டுக்கோழி இங்கு 
மேய்ந்தால்‌, ']00மம7--க்கு என்றேனும்‌ பைத்தியம்‌ பிடித்‌ 
கால்‌ சைக்கிளைப்‌ போட்டுக்கொண்டு கறி3வப்பிலைக்‌ 
கொத்துக்குக்‌ காய்கறிக்‌ கடைக்குப்‌ போனால்‌ அங்கு கடைக்‌ 
காரன்‌ கைவிரித்தால்‌, வழியில்‌ சைக்‌இள்‌ பங்க்ச்சர்‌ ஆனால்‌, 
மீவலைக்காரி ஒரு வேளைக்கு வராவிட்டால்‌, சினிமாவுக்குக்‌ 
இளம்பிப்‌ போய்ச்‌ சேருவதற்குமுன்‌ படம்‌ ஆரம்பித்து 
விட்டால்‌, தையல்‌ மெஷின்‌ ரிப்பேர்‌ அனால்‌, இடீரென்று 
4மின்சாரம்‌ தோற்றுவிட்டால்‌, எல்லாமே என்‌ குற்றம்தான்‌. 


10 லா. ௪, ராமாமிருதம்‌ 


2£2அத்வானம்‌ பிடித்த “பல்லவிக்கு ஈதெல்லாம்‌, இன்னும்‌ 
சொல்ல விட்டுப்பரோனதெல்லாமே சரணங்கள்தாம்‌. 


உ டமொட்டை மாடியில்‌ காத்து வாங்கலாம்னா படி 
இடையாது. என்ன வீடு கட்டி வாழறோமோ?! 


மாடிப்படி கட்டுவதற்குள்‌, பணம்‌ போண்டி. அப்படியும்‌ 
விடவில்லை. ஏணி வைத்து ஏறுகிறோம்‌. 


பிராமணன்‌ 8 விளையாடற வயசைப்‌ பார்‌[£* 
ஹரிணிக்கு ஏணியில்‌ ஏறமுடியாத எரிச்சல்‌. என்றுமே 
அவளுக்கு எல்லாரைக்‌ காட்டிலும்‌ உசிர்‌ வெல்லம்‌, உடம்பு 
வேறே தடித்துவிட்டது. 

ஆனால்‌ அவள்‌ பயங்களை மறுப்பதற்கில்லை. இங்கு 
இயற்கை, குன்‌ ஆட்சியை பட்டண வாசத்தின்‌ தடங்க 
லின்றிச்‌ செலுத்துகிறது. வீட்டைச்‌ சுற்றி முள்வேலி. 
பூமியில்‌ வளைகள்‌. எதிலிருந்து எது வேண்டுமானாலும்‌ 
இருக்கலாம்‌. என்னைக்‌ கேட்டால்‌? பூமியென்றிருந்தால்‌, 
வளைகள்‌, குழிகள்‌, வெடிப்புகள்‌. ஏன்‌ இங்கிருந்து 
மயிலாப்பூரில்‌ அப்பர்சாமி கோவில்‌ தெரு. பழைய: நெ, 20, 
அடுக்குள்‌ தொட்டி மூற்றத்தில்‌ ஜலதாரை வரை சுரங்கமே 
ஓட வழியுண்டு. நான்‌ என்ன செய்ய? 

பாட்டி. ஆசையாகப்‌ பேரக்‌ குழந்தைகளுக்கு, வடாம்‌, 
வற்றல்‌ வறுத்து பொட்டலங்‌ கட்டி அங்கு போட்டால்‌, 
அந்தப்‌ பக்கம்‌ மேடாயிருந்தால்‌, அந்த மேடு ஒரே சீராய்‌ 
இந்தப்‌ பக்கம்‌ தாழ இறங்கினால்‌-- எந்த மூஞ்சூரைக்‌ 
கேட்பேன்‌? உஷ்‌, வேண்டாம்‌, தமாஷாக்கு அங்கும்‌ லாயக்‌. 
இல்லை. இங்கும்‌ லாயக்கில்லை! கிரிக்கத்‌ தெரிந்திருப்பது 
எவ்வளவு பெரிய பாக்கியம்‌? 


சென்ற மூன்று வருடங்களாக சென்னைக்கும்‌ லண்டன்‌ 
வெதர்‌ வந்துவிட்டது, ஈதிடீர்‌' கோபம்‌ திடீர்‌ அழுகை, 
இடீர்‌ மூக்கைச்‌ சிந்தப்‌ போடு, உடனே ரி எல்லாம்‌ நம்‌ 
மாதிரிதான்‌: ப ப 


உத்தராயணம்‌ இ. 


நெற்றி கொப்பளிக்கிறது. இந்த திடீர்‌ மூட்டம்‌ எப்படி, 
வந்தது? புழுக்கம்‌ எனக்கு மூச்சுத்‌ இணருகிறது, காற்றின்‌. 
ஓட்டத்தை ஆகாயப்‌ போலீஸ்காரன்‌ (ஹோல்‌ ஆன்‌” பண்ணி 
விட்டூ என்ன கேஸ்‌ எழுதுகிறான்‌? 

கரையிலிருந்த குப்பை எல்லாம்‌ வாரி, முகத்தில்‌ தூவிக்‌ 
கொண்டு ஒரு 'பெருமூச்சுக்‌ கிளம்பி, சுழல்‌ காற்றாக மாறு 
இறது. ரஸகுண்டுபோல்‌ நீர்‌ கோர்த்துக்‌ கொண்ட மேகங்கள்‌ 
ஒன்றுடன்‌ ஓன்று இடித்துச்‌ சீர்குலைகின்றன. ஒன்றிரண்டு- 
பாஷ்பங்கள்கூட மேலே உதிர்கின்றன. வானம்‌ ஓ?3ேயடி. 
யாய்‌ இருள்கின்றது. இதோ ஆகாச கங்கை அவிழமப்‌- 
போகிறாள்‌. ஈஸிச்சேரை மடக்கிட வேண்டியதுதானா? 

இல்லை. ஆர்ப்பாட்டத்துடன்‌ சரி, எண்ணெய்‌ கடைச்‌ 
செட்டியார்‌ சத்தம்‌ போடாத சிரிப்பில்‌ முகம்‌, தோள்‌, 
கொந்தியெல்லாம்‌ பிசைந்த மாவாய்க்‌ குலுங்குவதுபோல்‌, 
குனக்கே உரிய ரகசிய சிரிப்பில்‌ மூட்டம்‌ சலைந்துவிட்டது. 
வானத்தில்‌ இங்குமங்குமாய்ப்‌ பிசுபிசு பஞ்சு மிட்டாய்ப்‌ 
படர்ச்சிகள்‌. புலு புலு ரோஜா மொக்குகள்‌. கசங்கிய 
மாலியங்கள்‌ சிதறிக்‌ இடக்கன்றன. இருளை இதமாய்‌, 
நல்ல வார்த்தை சொல்லி ஒதுக்கிவிட்டு மலர்ந்த மினுமினு 
வெளிச்சம்‌, இடத்துக்கே தண்ணொளியை வர்ணமாய்த்‌ 
இட்டுகிறது. ஏதோ ஒரு 881801 ஓவியம்‌ உருவாகிக்கொண் 
டிருக்கிறது. 

பகல்‌ கனிந்து பழம்போல்‌ நழுவி இருளின்‌ திறந்த 
வாய்க்குள்‌ விழப்போகும்‌ ஒரு தினுசான ௮ச்சம்‌ தரும்‌. இசை 
கேடான முகூர்த்தம்‌, கயிறுமேல்‌, கழைக்கூத்தாடியின்‌ 
கார்ணத்‌ தருணம்‌ எனச்குச்‌ சொல்லத்‌ தெரியவில்லை. 
சமயங்கள்‌ ஒருங்குகின்றன, சாமக்ரியைகள்‌ சேர்கின்றன 
காத்திருந்த ஓரையும்‌ வருகின்றது, நேர்கிறது, கடக்கிறது. 
- கழிகிறது. இருளும்‌ ஒளியும்‌ கலந்த வேளை, ஆனால்‌; 
இதோ இரவு தோன்றிவிட்டேன்‌ எனும்‌ அந்தக்‌ கலவை 
நேர்ந்த அந்த அசல்‌ சமயம்‌, அந்த ரஸவாதம்‌; நம்‌ 
இத்தனை காவலையும்‌ நழுவிவிடும்‌ ஜாலம்‌ என்ன? 


72 லா.ச, ராமாமிருதம்‌ 


ஆனால்‌, இதெல்லாம்‌ என்ன அசட்டு யோசனை? 
யாருக்கு என்ன பயன்‌ எனச்‌ செவிட்டில்‌ அறைந்து விளக்கு 
வதுபோல்‌ புறப்பாடுகள்‌ ஆரம்பமாகிவிட்டன. 


சண்ணன்‌ 130 5௦௩ உடன்‌ நிற்கிறான்‌. எப்போ 
கையில்‌ பெட்டியைத்‌ தூக்கவிட்டானோ இரவு வீடு திரும்பப்‌ 
போவதில்லை என்று அர்த்தம்‌. பாட்டி வீடோ, மாம்பலத்‌ 
இல்‌ ரவியோ--மூன்றாம்‌ காட்சி ர அதுவிட்டு மிச்சம்‌ 
போதுக்குத்‌ தலைக்கு அணை பெட்டியை வைத்துக்கொண்டு 
ப்ளாட்பாரத்தில்‌ தூங்கால்‌--எனக்கென்ன? அவர்களும்‌ 
அதைத்தான்‌ விரும்புகிறார்கள்‌. தங்களுடைய சந்தோஷம்‌ 
தங்களுக்குச்‌ செலுத்திக்கொள்ளும்‌ முதல்‌ கடமை, மிச்ச 
மெல்லாம்‌ துச்சம்‌ எனப்‌ பாவிக்கும்‌ அவர்கள்‌ தத்துவத்தில்‌ 
2: எங்கே போகிறாய்‌? எப்போ வருவாய்‌?'₹ எனும்‌ கேள்வியே 
அவர்களுடைய அல்வாத்‌ துண்டில்‌ அவர்களுக்கு மயிர்‌ 
திக்கனாற்போல்‌ எனக்கும்‌ வயிற்றைக்‌. குமட்டுகிறது. 

கண்ணன்‌ என்‌ எதிரே நின்றுகொண்டிருக்கையிலேயே, 
சேகர்‌ அவனைத்‌ தாண்டி அவசரமாகப்‌ போகிறான்‌. 088 
அவனுக்கும்‌ சேர்த்துச்‌ சொல்லிவிட்டதாக அவனுடைய 
அர்த்தம்‌. ஆகையால்‌ அவன்‌ தனியாகச்‌ செலவு பெற்றுக்‌ 
"கொள்ளத்‌ தேவையில்லை. 

இப்போ எனக்கு நினைவு வருகிறது. எல்லாம்‌ ஏற்‌ 
செனவே நினைப்பிலிருப்பவைதான்‌, படங்கள்‌ திடுக்கென்று 
எகிறுகின்றன 

இப்போதான்‌ மூன்று பட்ட முன்‌ என்‌ தாய்‌ 
காலமானாள்‌. ப 

நான்‌ வழக்கமாய்‌ வீடு திரும்பும்‌ வேளைக்குச்‌ சற்று 
நேரம்‌ தப்பி வந்தாலும்‌ வாசற்படியில்‌ வந்து உட்கார்ந்து 
விடுவாள்‌. 

“என்னம்மா இங்கே உட்கார்ந்‌ திருக்கே? ” 

:-ஓன்றுமில்லே, உள்ளே ஒரே. புழுக்கமாயிருந்தது. 
ஏதோ காத்து சில்லுனு வரதேன்னு... 


உத்தராயணம்‌ 14 


நானும்‌ பக்கத்தில்‌ அமார்கிறேன்‌, பாஷையே பரிபாஷை, 
உண்மைக்‌ காரணம்‌ எங்களுக்குத்‌ தெரியும்‌, ஆனால்‌ வெளிப்‌ 
படுத்திக்‌ கொள்ளமாட்டோம்‌, உள்ளேயிருந்து குரல்கள்‌ 
வேணுமென்றே எங்களுக்குக்‌ கேட்கும்படிக்‌ இசுகசுக்‌ 

“அம்மாவும்‌ பில்ளையும்‌ பேசிக்கறா பார்த்தையா?” 

நாங்கள்‌ எங்கே பே௫ிக்கிறோம்‌? எங்களைப்‌ பிணைக்கும்‌ 
மெளனச்‌ சரடே எங்கள்‌ பேச்சென்றால்‌ நாங்கள்‌ நிறையப்‌ 

பேசுகிறோம்‌, 

“அம்மாவும்‌ பிள்ளையும்‌” என்கிறார்கள்‌. ஆனால்‌ 
அவார்கள்‌ பொருள்படுத்துவது வேறு, பல்லைக்‌ கடித்துக்‌ 
கொண்டு ₹இழங்கள்‌! அசடுகள்‌!”” 

அட இங்கே இன்னொரு செட்‌ கிளம்புகிறதே[ 

சாந்தா, தோள்பட்டையில்‌ மேலாக்கு மடிகளைச்‌ சீண்‌ 
டியவண்ணம்‌, “:அப்பா, கட்டை தொட்டி நாடார்‌ டி.வி. 
செட்‌ புதுசா வாங்கியிருக்கார்‌. எங்களை வரச்சொன்னார்‌. 
போயிட்டு வரோம்‌.”” 

என்‌ புருவங்கள்‌ என்னையுமறியாமல்‌ கேள்வியில்‌ உயர்ந்‌ 
இருக்க வேண்டும்‌. ஏனெனில்‌, காட்சி முடிந்து திரும்பப்‌ 
பத்து, பத்தரை ஆ$ூவிடுமே! கனி வழி, பெண்டுகள்‌, இரவு 
வேளை... 

அதெல்லாம்‌ ஒண்ணுமில்லை. ”'--வெடுக்கென்கிறாள்‌.. 
இத்தனைக்கும்‌ நான்‌ வாய்‌ திறக்கவில்லை. ஆனால்‌ சாந்தா 
இந்த வருடம்‌ 10-_1. ஏற்கெனவே நிறைய மார்க்கு வாங்கு. 
வாள்‌. ஆகையால்‌ நான்‌ வாய்‌ தஇறக்குமளவுக்கு அவள்‌ மக்கு. 
இல்லை. என்‌ வாயை அடைக்கவும்‌ அவளுக்குத்‌ தெரியும்‌. 
பக்கபலம்‌ வேறு இருக்கிறதே! ப 

முன்‌ நிலாத்தான்‌. நியூஸ்‌ வரைக்கும்‌ இருக்கமாட்‌. 
டோம்‌. மெயின்‌ முடிஞ்சவுடனே திரும்பிடறோம்‌, அப்பா, 
நீங்கள்‌ டி.வி. வாங்கியிருந்தால்‌, பிறத்தியார்‌ வீட்டில்‌: 
எங்களுக்கென்ன வேலை?” 


34 லா. ௪. ராமாமிருதம்‌ 


ஹரிணி, கொண்டையைத்‌ தொட்டுப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே ஈமோருஞ்‌ சாதம்‌ கரைச்சு, பழையது மூலையில்‌ 
வெச்சிருக்கேன்‌. வீடு ஜாக்கிரதை?” 


இப்போ வீட்டில்‌ நான்‌ மட்டும்தான்‌. அரணை ஒன்று 
என்‌ காலில்‌ உராய்ந்து விழுந்தடிக்துக்கொண்டு ஒடுகிறது 
ஒன்று இடீரெனப்‌ புலனாகிறது. மனிதனைத்‌ தவிற 
மற்றெந்தப்‌ பிராணியும்‌ எப்பவும்‌ ஏதோ ஒரு ஜோலியில்‌ 
சடுபட்டுத் தானிருக்கிறது. பொழுது போகவில்லையே 
எனும்‌ நிலை அதற்கில்லை, காலப்ராமாணத்தில்‌ மிகச்‌ 
சிறிய அளவைக்கூட அதன்‌ முழுமைக்கு வாழ்வதனால்‌, 
அகுற்குப்‌ பொழுது போதவில்லை, மனிதன்தான்‌, மோவா 
யைக்‌ கைக்கிண்ணத்தில்‌ ஏந்திக்கொண்டு, காலைக்‌ கால்‌ 
மேல்‌ மடித்துப்‌ போட்டுக்கொண்டு, அல்லது, ஓடுக்கிக்‌ 
கொண்டு %௦010 அப்படியே ஒரு சிலை வடித்து, அதையே 
காயமான நியாயமாகச்‌ சாஇத்துக்கொண்டு... 

நான்‌ இப்போது உணர்வது என்‌ தனிமையையா [ 
வெறுமையையா 4 

வானத்துத்‌ தேமல்‌ நிலவாகப்‌ பூத்துவிட்டது. ஆனால்‌ 
என்‌ கண்ணில்‌ சதையால்‌, பார்வையின்‌ சிதையில்‌, எட்டாய்‌ 
விண்டு தெரிகிறது. பூசனி பத்தைகள்‌. 

முள்வேலியில்‌ காட்டாமணிச்‌ செடி, இடையிடையே 
பூவரசு, நுணா, ஓதிகை மரங்கள்‌ நெருக்கமாக இலை 
பின்னிக்கொண்டு, நான்‌ ஒரு குஞ்சுபோல்‌, ராக்ஷஸக்‌ கூட்டில்‌ 
காத்திருக்கிறேன்‌. எதற்கு? 

கொஞ்சநேரம்‌ மொட்டைமாடியில்‌ காற்று வாங்கலாமா! 

என்‌ கனத்தடியில்‌ ஏணி படிக்குப்படி முனகுகிறது. 

மாடியில்‌ உடம்பை நீட்டுகிறேன்‌. ஆ/ இஸ்‌ இஸ்‌ 
பியூட்டிபுல்‌! 

தோள்மேல்‌ சுதந்திரமாய்ப்‌ போட்ட கைபோல்‌, தண்ட 
வாளம்‌ எட்ட தொடுவானை அணைத்து ஓடுகிறது. 


உத்தராயணம்‌ [5 


இடீரென வானத்தில்‌ பூக்கள்‌ மண்டிக்‌ இடக்கின்றன. 
மொட்டுக்கள்‌, மலர்கள்‌, பிய்ந்த இதழ்கள்‌, மூச்சுவிடும்‌ விண்‌ 
மீன்கள்‌, இன்னதும்‌ பெரிதுமாய்ச்‌ சீனாக்கற்கண்டு கட்டிகள்‌ 
வைரச்சிதறல்கள்‌, உறைந்துபோன கண்ணீர்க்‌ துளிகள்‌-- 
இதய உதிரிகள்‌ இவற்றிலிருந்து இழுத்த ஜிகினாச்சரடுகளில்‌ 
ஏதேதோ நினைவுகள்‌, தோற்றங்கள்‌ சம்பந்தா சம்பந்த 
மில்லாமல்‌ கோவிலில்‌ விதவிதமான காய்கறிகளைக்‌ கட்டித்‌ 
தொங்கவிட்டு ஒரு உற்சவமாமே! அதுமா இரி.- 
ஏன்‌ பையல்‌ பருவத்தில்‌, நான்‌ வளர்த்து ஒரு குச்சு 
நாயின்‌ சடைமறைத்த முகம்‌) 
இளம்‌ வயதில்‌ மரித்த என்‌ தம்பி; 
அரீஇ கெளளையின்‌ ஒரு சொகுஸுா வளைவு? 
ஹரிணி கொடியாயிருந்த நாளில்‌ அவள்‌ கூந்தலி 
லிருந்து பிய்த்தெறிந்த தாழம்பூ மடல்‌; 
இரவு வேளை கடலோரம்‌ அலைகள்‌ மோதி மீள்கை 
யில்‌ விட்டுச்‌ செல்லும்‌. நுறைத்‌ துளிகள்‌, பொரி 
யும்‌ முத்துக்‌ கொதிகள்‌; 
டைலிபோன்‌ மணியோசை? 
தச்சன்‌ இழைப்புளியிலிருந்து கூடம்பூரா சிதறும்‌ மரச்‌ 
சுருள்கள்‌ 
குப்பையில்‌ மாணிக்கக்‌ கற்கள்‌? 
கண்ணீரும்‌ கம்பலையுமாக அம்மாவின்‌ முகம்‌; (ஏன்‌?) 
தன்யாகுமரியின்‌ மூக்குத்தி-- ட 
இன்னும்‌ ஏதேதோ சொல்லுக்குள்‌ அடங்கினவை, 
அடங்காதவை, திடீரென இதுவரை எப்படியும்‌ தோன்றாத 
எண்ணம்‌ ஒன்று அதன்‌ பெருமிதத்தில்‌ நானே உடல்‌ விம்மு 
வதாகத்‌ தோன்றுகிறது. இந்த மொட்டைமாடியின்‌ 
அடைப்பில்‌ அடங்கிய வானவரைகச்குள்‌ அடங்கிய இத்தனை 
முசாத்துக்களும்‌ என்னுடையதுதானே? 


16 லா. ச. ராமாமிருதம்‌ 


சரி, என்ன செய்யப்போகிறாய்‌! அத்தனை நட்சத்திரங்‌ 
களையும்‌ வாரிக்‌ கூடையில்‌ அள்ளிப்‌ போட்டுக்கொண்டு, 
பீச்சில்‌ சுண்டல்‌ விற்கப்போகிறாயா! அல்லது நட்சத்திரம்‌ 
பூக்கள்‌ தொடுக்கப்போகிறாயா! 


இந்த எண்ணத்தின்‌ மிதப்பே அரை மயக்கம்‌, கால்‌ 
தூக்கம்‌. கால்‌ நினைவில்‌ எல்லாம்‌ ஒன்று குழம்பி விழித்துக்‌: 
கொண்டிருந்தேனா!  மயங்கிக்கடந்ததேனோ! துரங்கியே: 
போய்விட்டேனோ?- திடீரென மர்றர்குகற நீகறா255 இன்‌ 
அறை கூவலில்தான்‌ நினைவின்‌ இயக்கம்‌, குடுத்த நீர்வீழ்ச்சி 
போல்‌ தடதடவென என்மேல்‌ இறங்கிற்று - 

புகைப்போக்கியின்‌ வழி சமையலறையில்‌ ஏதோ 
பண்டம்‌ உருளும்‌ சப்தம்‌. 

ஒரு மஞ்சள்‌ பூனையின்‌ நடமாட்டம்‌ இருக்கிறது என்று 
எனக்குத்‌ தெரியும்‌, 

ஏணிப்படியில்‌ கால்‌ வைத்துதும்‌-- 

ஏணிதான்‌ தரையில்‌ சரியாகப்‌ பதிந்தில்லையோ, 

ஏற்கெனவே நைந்து, கட்டு முறிந்ததோ, 

இசைகேடாய்‌, தூக்கக்‌ கலக்கத்தில்‌ நான்தான்‌ ஒரு பக்க: 
மாய்ச்‌ சாய்ந்துவிட்டேனோ?2-- 

ஏணி நிலை பிசக, ஏணிஃயாடு, சேகர்‌ வெட்டிச்‌ 
சுவரோரமாய்ப்‌ பரப்பி வைத்திருக்கும்‌ முள்‌ படுக்கையில்‌. 
சுமார்‌ இருபது அடி உயரத்‌ திலிருந்து-- 

முட்கள்‌ வாழைப்பழத்தில்‌ குத்துவதுபோல்‌ முதுகில்‌, 
பின்‌ மண்டையில்‌, சப்பையில்‌ நுமைகையில்‌ என்னை 
யறியாமல்‌ வீறலில்‌ வாய்‌ திறந்தது. ஆனால்‌ சத்தம்‌ வர: 
வில்லை, ஒருக்களிக்க முயன்றேன்‌... முடியவில்லை, இடது 
பக்கம்‌ மறுத்துவிட்டது, பெறு 0001! வாய்‌ பொத்திய 
நிசப்தம்‌. பயத்தில்‌ இலைகூட அசையவில்லை, எனக்கு. 
என்ன நேர்ந்துவிட்டது? 14௦, 140, 110 


உத்தராயணம்‌ 17 
பல்லிவாயில்‌ தும்பிபோல்‌, வார்த்தைகள்‌, அலறல்கள்‌ 
கொண்டைக்குள்‌ இறக்கையடித்துக்கொண்டன- ப 
இனி என்ன? 
"சாத்தியும்‌ ஹரிணியும்‌ வரும்வரை இங்ககதானா? 
வந்தாலும்‌ அவார்கள்‌ என்னை அவர்களிடையே தூக்இக்‌ 
கொண்டு போய்‌ உள்ளே சேர்க்க முடியுமா? 
முடியாவிட்டால்‌, இரவு பூரா இங்கேயே இப்படித்‌ 
தானா? ப ப 
10 எங்கிருந்தோ ஓடிவந்து என்‌ முகத்தை ஓரிரு. 
தடவை முகர்ந்து பார்த்து பிறகு தலைமாட்டில்‌ உட்கார்ந்து. 
மூக்கை வானத்துக்கு நீட்டி ஒரு நீண்ட ஊளை-- 


- இதுவேதான்‌ என்‌ உத்தராயணமா? 


தூரத்தில்‌ சிரிப்பு கேட்கிறது. 


இடத 





(ஒருக்கள்‌ "திடுதிப்பென ஆரம்பித்தார்‌: “அதோ அந்த 
வீட்டைப்‌ பார்த்‌ தியா?” 


பார்த்தேன்‌. அவர்‌ சுட்டிக்‌ காண்பித்து பக்கம்‌ ஒரே 
வயற்காடு. ஒட்டி ஏரிக்கரை, கரைமேட்டில்‌ காவல்‌ காக்கும்‌ 
பனைகள்‌, பனங்குலைகளுக்குக்‌ காவல்‌ யார்‌? வான 
விளிம்பில்‌ சாயும்‌ வெய்யிலில்‌ அகுற்குமப்பால்‌, ஆற்று மணல்‌ 
மின்னிற்று. ஒன்றிரண்டு பம்பு செட்டுகள்‌ ₹ஐக்‌ ஜக்‌ ஐக்‌” 
ஒட்டுக்‌ கேட்டால்‌ சத்தம்‌ எட்டும்‌. அனால்‌ வீடு? ஏதும்‌ 
காணோம்‌, 

(அதாண்டா? அம்தா அத்து மூணு மெத்தை வீடு! 
மெத்தை வீடு தெரியல்லே? என்னடா கண்‌ அது? சண்ணுக்கு 


வேறே சண்‌ மெத்தை வீடு தெரியாமல்‌ நேற்றுப்‌ பையன்‌ 
முளிக்கறியே/”” 


இருந்தாலல்லோ ள்‌ தெரியும்‌? ஆனால்‌ நான்‌ மறுத்தப்‌ பேச 
வில்லை, தெரிந்ததைப்போல்‌ தலையைப்‌ பலமாக ஆட்டி 
னேன்‌. *நேற்றைப்‌ பையனுக்கு” நடப்பது அறுபத்தி நாலு, 
ஆனால்‌ நாலு வருடங்களாக குருக்களுக்கு அவர்‌ வாயா 
லேயே தொண்ணூறு, அவரை மறுக்க எனக்குக்‌ ணப 
ஆகாது. கண்ணாடிக்‌ குருக்கள்‌ கதைச்‌ சுரங்கம்‌. ஒரு பக்கம்‌ 
"கயிறு கட்டி காதில்‌ சுற்றிச்‌ சரிந்த கண்ணாடியில்‌ ஒரு ஃப்ரேம்‌ 
ஓட்டை, எனக்குத்‌ தெரிந்து பதினைந்து வருடங்களாக 
வீம்பாக இதே அலங்காரம்தான்‌. . ஒருமுறை கண்ணாடியை 


விடைபெற நில்‌ [19 


மாற்றித்‌ தர ஜாடையாக முன்‌ வந்து வாங்கக்‌ கட்டிக்‌ 
கொண்டேன்‌. அப்புறம்‌ அந்த வழிக்குப்‌ போவதில்லை. 
ஆனால்‌ இல்லாததைப்‌ பார்ப்பவருக்குக்‌ கண்ணாடி. எதற்கு? 
அனால்‌ கண்ணாடியை மாட்டிக்கொள்ளா விட்டால்‌ 
- இண்டாடுவார்‌. ப 


. **என்ன ஓப்புக்குத்‌ தலையாட்டறே??”? அட போடா 
மண்டு! உடனே பதறிப்போய்‌, ராமாமிருதம்‌, ராமா 
மிருகும்‌, என்னை மன்னிச்சுடு! பழைய நினைப்பில்‌ ஏதோ 
உளறிட்டேன்‌. மன்னிச்சிடப்பா, வயஸலாச்சு. மனச* ஒரு 


நினைப்பில்‌ இல்லே!” 
1*மாமா, நான்‌ பழைய ராமாமிருதம்தான்‌!” * 


“அதெப்படி? நல்ல உத்தியோகம்‌ பார்த்‌ இருக்கே! 
எவ்‌ வளவு படிச்சிருப்பே? உலகத்தை எத்தனை சுத்தப்‌ 
பாத்திருப்பே! பமைய ஞாபகத்தை வெச்சிண்டு எங்களைப்‌ 
பாக்க வரதே பெரிசு! கதை திதை வேறே எழுதறியாம்‌[ 
எங்களுக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? எனக்குக்‌ கண்‌ 
(போச்சு, எனக்குப்‌ பகல்‌ ராத்திரி ரெண்டும்‌ ராத்திரிதான்‌, 
சங்கரன்‌ படிச்சுக்‌ காண்பிச்சால்‌ உண்டு. உன்னைவிட அவன்‌ 
நாலு வயது கூடுதல்‌ இல்லே? நீ நளா அவன்‌--? விரல்கணுக்‌ 
களில்‌ எண்ணி ஏதோ ஓரு பேர்‌ சொன்னார்‌. எனச்கு. 
மறந்துபோச்சு, ப 

நீ அவன்கிட்ட சொல்லாதே]? 

என்னத்தை மரமா?” 


“உன்னை ஏகவசனமா பேசினதை எனக்கு வார்த்தை 
பிரண்டு--போனகை,”” எழுந்து சாஷ்டாங்கமாக மாமா 
காலில்‌ விமுந்தேன்‌ 


தீர்க்காயுஷ்மான்பவா|” குருக்கள்‌ உச்சந்தலையைத்‌ 
குடவிக்‌ கொடுத்தார்‌. அவர்‌ விரல்‌ நுனிகளில்‌ அன்பு சொட்‌ 
மற்று, குருக்களுக்கு உள்ளூர சந்தோஷம்‌. 


20 லா. ௪.ராமாமிருதம்‌ 


குருக்கள்‌, மடியிலிருந்து - காயிதப்‌ பெ ட்டலத்தை 
எடுத்துப்‌ பிரித்து, தாம்பூலத்தை உரலில்‌ போட்டு இடிக்க: 
ஆரம்பித்தார்‌. அவருக்கு இடித்துத்‌ தருவதற்காக, இரண்‌ 
டையும்‌ அவர்‌ கைகளிலிருந்து கழற்ற முயன்றேன்‌. ப 


வேணாம்‌; வேணாம்‌] உனக்கு இந்தப்‌ பக்குவம்‌ தெரிய 
நியாயமில்லே. நீங்கள்ளாம்‌ உத்தியோக ரீதியிலேயே அக்னி 
ஹோத்ரம்‌ பண்ணறவாள்‌[”” 


நான்‌ மருந்துக்குக்கூடப்‌ புகை பிடிப்பதில்லை, அது 
எப்படி யிருக்குமென்றுகூட எனக்குத்‌ தெரியாது. அது 
அவருக்கும்‌ தெரியும்‌ என்று எனக்குத்‌ தெறியும்‌. ஆனால்‌ 
இப்படியெல்லாம்‌ இடிப்பது குற்றமாக குருக்களுக்குப்‌ பட 
வில்லை. ஆனால்‌ நானும்‌ மறுக்கவில்லை. பெரியவர்களின்‌ 
அற்ப சந்தோஷத்தைக்‌ கெடுப்பானேன்‌! என்‌ பிள்ளைகளை 
யும்‌, நானும்‌ இதேபோல்‌, என்‌ கொடுமையை அனுபவிப்ப 
தற்காக கொட்டிக்‌ கொட்டி, அந்தக்‌ கற்கண்டு குயில்களைக்‌ 
கடுவாம்பூனைகளாக்கி, பிறகு பதிலுக்கு ஒரு முறையேனும்‌, 
அவர்கள்‌ இருப்பிக்‌ கடித்தாள்‌, வலி பொறுக்காமல்‌ சகட்‌ 
“டுக்கு இளைய  தலைமுறையையே சபிக்கிறோனோ 
என்னவோ ப 
... சயாரு, கூனப்ப முதலியாரர? வாங்க?” ” வந்து ஆள்‌ 
ஆறடி இரண்டங்குலம்‌. ஆஜானுபாகு. அப்பளக்குடுமி, 
குருச்கள்‌ வழங்கிய விபூதியைப்‌ பக்தியாய்‌ வாங்க நெற்றி 
_யில்‌ உடம்பில்‌ பூசிக்கொண்டான்‌. அப்படியே நான்‌ யார்‌, 
அவ்விடத்தில்‌ எனக்கென்ன ஜோலி என்று கண்ணால்‌. 
வினாவினான்‌. 


இவர்‌ யாரு தெரியுதா? தெரியல்லே? எட்மாஸ்டா்‌ 
பிள்ளை! சப்தரிஷி ஐயர்‌ குமாரன்‌,” அப்போ பள்ளிக்‌ 
கூடத்தில்‌ ஆறாவது வரைதான்‌! இப்போத்தான்‌ பத்துக்கும்‌ 
மேலே போவுதே! இப்போ எட்மாஸ்டர்‌, இவர்‌ நினைப்‌ 
பிருக்கணும்‌. எனக்கிருந்து என்ன பிரயோசனம்‌? 


- விடை பெற நில்‌ 24 


ஐயரே, நாளைக்கு சஷ்டி!” மூணு ஒற்றை ரூபாய்‌ 
நோட்டுக்களை அவர்‌ கையில்‌ இணித்தான்‌. 4௫ போட்‌ 
டுக்க ஆஸ்பத்திரிக்கு நாளை காஞ்சிபுரம்‌ போவணும்‌. விடி 
காலையிலேயே அபிஷேகத்தை முடிச்சுக்‌ கொடுத்துடுங்க! " 


அப்படியே செய்துட்டாப்‌ போவுது]? 


அவன்‌ என்னைக்‌ கண்டு கொண்டதாவே காட்டிக்‌ 
கொள்ளவில்லை. போய்விட்டான்‌. சண்ணாடியின்‌ பின்னா 
லிருந்து, குருக்களின்‌ திரைபூத்த கண்கள்‌, பின்னுக்கு 
வாங்கிக்கொண்டே போகும்‌ அவன்‌ முதுகின்மேல்‌ விஷம்‌ 
கக்கின, 


॥₹குந்து! குந்து”” பல்லைக்‌ சுடித்தார்‌. மூணு தலை 
முறையா இதே மூணு ரூவாதான்‌! அன்னிக்கு வெள்ளி 
விக்டோரியா! இன்னிக்குக்‌ காயிதச்‌ சிங்கம்‌--ஒண்ணுக்கு 
மூணு. அதில்‌ குறைச்சலில்லை. அந்தப்‌ பொம்ம்னாட்டி 
தலைக்கு இவன்‌ கேட்டது, ஏன்‌, அதுக்குமேலேயே மூணு 
ரூபாய்க்குக்‌ இடைச்சுண்டிருந்தது! 


இன்னிக்கு இவள்மேல்‌ அடுக்கக்‌ கால்வரைக்கும்‌ வரட்டி 
மூணுரூபாய்க்குக்‌ இடைக்குமா? மூணு ரூபாய்‌ கொடுக்‌ 
கறான்‌. பொங்கலில்‌ முந்திரிப்பருப்பு இல்லை என்கிறான்‌! 
முருகப்பெருமான்‌ வேணுமானால்‌ இவனை ஆசீர்வதிக்‌ 
கட்டும்‌, முதலியாழேர, கைமைப்‌ பிடிங்க“ன்னு 
அர்ச்சனைக்குத்‌ தத்தம்‌ குத்தறப்போ எனக்குச்‌ சபிக்கத்‌ 
தான்‌ வறது] அனால்‌ நான்‌ எங்கே இப்போ பூஜை; 
அர்ச்சனையெல்லாம்‌ பண்ணறேன்‌? சங்கரன்‌ பென்சின்‌ 
கொடுத்துட்டானே! சம்பளமில்லாத பென்சின்‌. ₹₹ராமா 
மிருதம்‌ உனக்குப்‌ பென்ஷனா? மொத்தமா வாங்கிட்டியா? 


குருக்கள்‌ $ீஷ்டப்பட்டால்‌ ஒழுங்காய்‌ உச்சரிப்பார்‌ 
என்று த தெரிது. பென்ஷனுக்கும்‌ பி. எஃப்‌-க்கும்‌ ல 
பாசம்‌ தெரியும்‌ என்று தெரிகிறது. 


2௮ லா, ௪. நாமாமிருதம்‌ 


₹:-இந்தக்‌ கோயிலுக்குக்‌ காலையில்‌ ஓரு கால பூஜை, 
அந்தத்‌ தண்ணியை அவன்‌ கொட்டிடறான்‌. சாயங்காலம்‌ 
ஏதோ கொஞ்சம்‌ காத்தாட இங்கே ஓக்காந்துட்டு விளக்கைப்‌ 
போட்டுட்டுப்‌ போறேனே அத்தோடு சரி, அதவுமில்லாட்டி 
உக்காந்து உக்காந்து மரத்துப்போன கால்‌ விழுந்துடுமோனு: 
பயமாயிருக்கு. விழுந்துட்டா கொள்ளுப்‌ பேரன்மாருக்கு 
வந்திருக்கறவா வென்னீரடுப்புக்கு வெச்சிடுவா! அவாளைச்‌ 
சொல்லிக்‌ குத்தமில்லே! குழந்தைகள்‌ கானே? வெளியிடம்‌ 
- வேறு! சதையா, ரத்தமா தானாட/”” 


இடித்ததை உரலிலிருந்து எடுத்து, இடது உள்ளங்‌ 
கையில்‌ வைத்து, வலது கையால்‌ பிள்ளையார்‌ பிடித்து, பிறகு 
பிள்ளையாரை உருண்டையாக்கினார்‌, அந்தச்‌ சடங்கு, 
தேரம்‌ பிடித்தது, அதுவரை மெளனம்‌. உருண்டையை 
உள்வாயுள்‌ வைத்துக்கொண்டார்‌. 


“ஏன்‌ ஊபிலிருக்கிற வியாதியெல்லாம்‌ பிடுங்கித்‌ 
இன்னாது?” குருக்கள்‌ தொடர்ந்து பொரிந்தார்‌. “*உடம்பில்‌. 
சார்க்கரை, ரத்தக்‌ கொதிப்பு, வயிற்றுவலி! பார்க்கத்தான்‌ 
பகட்டு. மாத்திரையை பக்ணமா தின்னுண்டிருச்கான்‌. 
ஊ௫ி போட்டு போட்டு ரெண்டு தோளும்‌ கையும்‌ சல்லடைக்‌. 
கண்‌. எங்கெங்கோ வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கிறான்‌. 
ஏழை வயித்தை அடிச்சு மிச்சம்‌ பிடிச்சால்‌? இப்பிடித்தான்‌. 
போகும்‌. அனால்‌ இவனுக்குப்‌ போமாட்டேன்கறதே! 
விழுந்து விழுந்து தவங்கிடக்கோம்‌. அந்தச்‌ சண்டாளியும்‌ 
நம்மைக்‌ சகண்ணெடுத்துப்‌ பாக்கறாளா? இவன்‌ -மாட்டுக்‌. 
கோட்டிலைப்‌ பெருக்கிண்டேனும்‌ இவன்‌இட்டத்தான்‌ இருப்‌. 
பேற்கறா1”” 


மறுபடியும்‌ சற்று நேரம்‌ மெளனம்‌. சிவபுரி நெடி. 
சுகம்‌ உள்ளே வேலை செய்யத்‌ தொடங்கியிருக்கிறது, 


 “அம்பி/-.-(இது யார்‌) -போட்டுக்கற மாதிரி கு 
கிறது இருக்குமோ? '? 


- விடைபெற நில்‌ 2.4 
நான்‌ போட்டுண்டதில்லியே!”” 


410௦1 மர்மம?” அட! குருக்கள்‌ இஷ்டப்பட்டால்‌ பல்லவி 
யில்‌. என்னென்ன அடங்குமோ? கோவில்‌ குளத்தின்‌ மேல்‌ 
(குட்டை! அந்த நாளிலேயே வருடத்துக்கு ஆறு மாதம்‌ 
வறட்சி, மழுங்கப்‌ பெருக்க. நெல்‌ உலர்த்தி என்‌ பையன்‌ 
பருவத்தில்‌ நானே பார்த்திருக்கிறேன்‌.) ஒரு மீன்‌ கொத்தி 
அந்தரத்தில்‌ அதே நிலையில்‌ பாதம்‌ மாற்றி மாற்றி நர்த்தன 
மாடிற்று, அதற்குமேல்‌ ஒரு பருந்து நீந்‌ திற்று. - பின்னணி 
யில்‌ மேகப்‌ பொதிகள்‌ கம்பீரமாகச்‌ சாய்ந்தன. 


£*இந்த தந்த யார்‌ தெரியறதா? தெரியல்லே? ஒர்ஜினல்‌ 
கூனப்ப முதலியின்‌ கொள்ளுப்‌ பேரன்‌ [”” 


ச*ஐரிஜினல்‌ கூனப்பன்‌ யார்‌??? 


"இப்பத்தானே காட்டினேன்‌. அதுக்குள்ளே மறந்‌ 
துட்டியே,””? இப்போ காட்டின இசை வேறு, ஆனால்‌ 
அதுவும்‌ மேற்படிதான்‌. *₹அதோ! அதோ .....!* 


மூன்றாவது அடுக்கு மொட்டை மாடியில்‌ மூலைக்கு 
மூலை கட்டியிருந்த சிவப்புப்‌ பட்டுப்‌ புடவை காற்றில்‌ பட 
படத்தது. அப்படிப்‌ பார்த்தால்தான்‌ குருக்களுக்கு இருப்‌ திஃ 
பெரியவாள்‌ மனசைப்‌ புண்படுத்தப்படாது. 


£“அனால்‌ அப்போ மனைதான்‌ உண்டு. மனையில்‌ 
இவன்‌ குடிசை, கிணறுகூடக்‌ கிடையாது. அவன்‌ பெண்‌ 
டாட்டி,), வாசலுக்கு சாணி தெதளிக்கக்கூட கோவில்‌ 
இணற்றில்கான்‌ மொண்டு வரணும்‌ என்று போவாள்‌. அப்‌ 
போல்லாம்‌ வேலையை வேலையாப்‌ பாவிக்கிறதில்ல. நாம்‌ 
விடற மூச்சைக்‌ கவனிச்சா விடறோம்‌. . கவனிச்சால்‌ மூச்சு 
குடைபடும்‌. இணறும்‌. அதுபாட்டுக்கு செய்துண்டேயிருக்க 
வேண்டியதுதான்‌. இப்போத்தான்‌ தொட்டதெல்லாம்‌ 
வேலை. வேலைக்காரி தேச்சுப்‌ போட்ட பாத்திரத்தை 
கவிழ்க்கிறது ஒரு வேலை, தோச்சிப்‌ போட்ட காஞ்ச 


அதீ லா. ச ராமாமிருதம்‌ 


துணியை எடுத்து மடிக்கறது ஒரு வேலை. படுத்த படுக்கை 
யைச்‌ சுருட்டறது ஒரு வேலை. எத்தனை அக்ரமங்களுக்கு 
கண்ணை மூடிண்டு போக வேண்டியிருக்கு தெரியுமா? அதே 
சமயத்தில்‌ இன்னிக்கு டி.வி.யில்‌ மனோகரான்னு சொல்லு. 
குடல்‌ தெறிக்க ஓடுங்கள்‌. லுங்கியிலிருந்து கொசாம்‌ 
வரைக்கும்‌ நாய்‌ தோத்தது, நாளடைவில்‌ பல்‌ தேய்க்கறது 
ஒரு வேலை, அநாகரிகம்‌ விட்டுத்‌ கள்ளு. மிருகங்கள்‌ பல்‌ 
தேய்க்கறதுகளா? அதுகளுக்குப்‌ பல்‌ வெளுப்பு கெட்டுப்‌ 
போச்சா? அப்யஞ்ஞ்ன ஸ்னானம்‌ அவசியமான்னு ஒரு 
சர்ச்சையாமே!”? 


பேஷ்‌/ குருக்கள்‌ ஃபார்முக்கு வந்திருக்கார்‌. 


211 எனக்குக்கூட என்‌ அம்மா வயிற்றில்‌ இருக்கறப்போ 
கனாக்‌ கண்டமா திரியிருக்கு. ஏதோ ஏதோ ஊமக்கோடுகள்‌ 
மட்டும்‌ லேசாய்‌...அப்பவே வயசானவன்தான்‌. ஆட்டுக்குத்‌ 
தாடி வளர்ந்தாப்ல மோவாய்க்கட்டையில்‌ மயிர்‌ பிசிர்‌ 
பிசிராத்‌ தொங்கும்‌. பெரிய கூன்‌, ஆமாம்‌, அந்த நாள்‌ 
குறியில்‌ கை நாடா அப்படியும்‌ இப்படியுமா குறுக்கே 
நாடாவைக்‌ கையாலயே கள்ளிப்‌ பாய்ச்சி ஒவ்வொரு நூலா 
முடைஞ்சாகணும்‌, தறிமேல்‌ குனிஞ்சு குனிஞ்சு ஆளுக்கு 
இடுப்பே வளைஞ்சுபோச்சு, குமரப்ப முதலி கூனப்ப முதலி 
ஆயிட்டான்‌. கொள்ளுப்பேரனும்‌ கூனப்ப முதலி, இவன்‌ 
வெட்கப்படறான்‌. என்ன பண்றது? பேர்ராசி விட்டுப்‌ 
போகப்‌ பயப்படறான்‌.”” 


குடிசை, நாலு சுவர்‌ மேல்‌ ஓலைக்‌ கூரை, அடுக்களை 
யைப்‌ பிரிக்க குறுக்கே இடுப்பளவுக்குக்‌ குறுக்குச்‌ சுவர்‌, 
அடுக்களையில்‌ ஒரு மூலையில்‌ நெல்‌ குதிர்‌, காலி அடுப்பு 
குளிருக்கு அடக்கமா. ஆளே அகுன்மேல்‌ படுக்கலாம்‌. 
அடுக்காய்ப்‌ பானைகள்‌ இத்தியாதி! இந்தப்‌ பக்கம்‌ கறியும்‌ 
குறிக்‌ குழியும்‌ பாதிக்கு 3மல்‌ அடைத்தது. இதற்கிடையில்‌ 
இடத்தில்கான்‌ படுத்து பெத்து பெருக--ஈயத்தைப்‌ 
பார்த்துப்‌ பித்தளை சிரிச்சதாம்‌[ நான்‌ என்ன வாழ்ந்தேன்‌? 


விடை பெற நில்‌ 25. 


இந்தத்‌ தொண்ணூறு வயதுக்குள்‌ மூணுதாரம்‌, அகுற்கேற்ற 
படி புத்ரசந்தானம்‌. அது .அது பிழைக்க எங்கெங்கேயோ 
நாலா திக்கும்‌ சிதறியாச்சு. 

குருக்கள்‌ இஷ்டப்பட்டால்‌ பதஸா.-.-பதஸாரிகஸா..- 
ஆலமரமும்‌ கள்ளுக்‌ கீரை, 

.ஏழைக்குப்‌ பொழுதுபோக்கு ப்ரஜா விர்த்தி!”” 

ஒண்ணு, இரவு எந்நேரமானாலும்‌ ஒருநாள்கூட 
தவறாது, கூனப்ப முதலி கோட்டம்‌ வந்து திருநீறு வாங்கிப்‌ 
போவான்‌. பேசமாட்டான்‌. வாய்விட்டு வேண்டமாட்‌ 
டான்‌. நாடக பாணியில்‌ கருடாழ்வான்‌ போல்‌ சாமிக்‌ 
கெதிரே இரண்டு கைகளையும்‌ ஏந்தி எதுவும்‌ தோத்தரிக்க 
மாட்டான்‌. அவனுக்காகவே கதவைத்‌ இறந்து வைத்துக்‌ 
கொண்டு காத்‌ திருப்பதும்‌ உண்டாம்‌, அது காலம்‌ வேறப்பா, 
பூஜை ஆபீஸ்‌ வேலையா மாறல்லே. ஓடி. கிடையாது! 
நேரத்தைப்‌ பற்றி அக்கறையா யாருக்கும்‌ யாராலும்‌ ஆக 
பவேண்டியதில்லே. ஓரு நியதி தானாகவே ஏற்பட்டு 
விட்டாலும்கூட அதைக்‌ காப்பாற்றியாகணும்‌, அதுதான்‌ 
॥ிரகானம்‌, வேலையும்‌ நேரமும்‌ வேள்வி, கடிகார முள்‌ 
அல்ல. ஸர்வே ஜனா சுனோ பவந்து? 

குருக்களுக்கு ஸம்ஸ்க்ருதம்‌ என்றால்‌ ரொம்பப்‌ பிரியம்‌, 

-அத்தனைகளுக்கும்‌ அவன்‌. ஒருவன்‌ சம்பாதனையில்‌ 
எப்படிப்‌ பண்ணிப்‌ பண்ணிப்‌ போட்டாளோ மஹராஜி. 
ஆனால்‌ இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை சொல்லி வைத்‌. 
தாற்போல்‌ அந்த அம்மாவுக்கு வயிறு சாய்ந்துவிடும்‌, 

கூனப்ப முதலி முதுகோடு வயிறு ஒட்டி தறி3மல்‌. 
கவிழ்ந்து நாடாவைத்‌ தள்ளுவான்‌. 


ஒரு வெள்ளிக்கிழமை காலை பத்து, பத்தரை இருக்‌ 
கும்‌. வீட்டில்‌ அவனைத்‌ தவிர யாருமில்லை, சாதாரண 
மாக அப்படி நேராது. ஒரு வாண்டேனும்‌ அழுதுகொண் 
ருக்கும்‌, ஆனால்‌ அன்றைக்கில்லை. அழகம்மை அடுப்பில்‌ 


206 லா, ச ராமாமிருதம்‌ 


உலையைப்‌ போட்டுவிட்டு, தண்ணி மொள்ளப்‌ போயிட. 
டாள்‌. பேறுகளில்‌ ஒண்ணு ரெண்டு கொடுக்காப்புளிக்காய்‌ 
அடிக்கப்‌ போயிருக்கும்‌. ரெண்டு மூணு எங்கேனும்‌ எருமை 
மாடு சவாரிக்குப்‌ போயிருக்கும்‌, மூணு, நாலு பள்ளிக்‌. 
கூடமே போயிருக்கும்‌. நாலு, அஞ்சு எனக்குத்‌ தலை: 
சுத்தறது. இது என்ன சணச்கோ விடப்பா।”" 


“வாசற்பக்கம்‌ நிழல்‌ தட்டிற்று, தறியிலிருந்து நிமிர்ந்து 
பார்த்தால்‌ ஒரு பொம்மனாட்டி, முப்பத்தி அஞ்சிலிருந்து 
அறுபதுக்குள்‌ இருக்கும்‌.” 

வெடுக்கென எனக்கு முதுகு நிமிர்ந்தது. இத்த மனுஷன்‌ 
என்ன குத்து மதிப்புப்‌ போடறான்‌? எதிராளியைச்‌ ௪தாய்க்‌ 
திறானா? யார்‌ கேட்கிறது? 


”செக்சுச்‌ வவறு நிறம்‌, சிவப்புப்‌ புடவை உடுத்‌ 
இண்டு, சிரிச்ச முகம்‌.” ப 


ரொம்ப நாக்கை ர்டிடுதல்‌ குரலில்‌ சற்று ஆண்‌ 
கலப்பு--இரட்டைத்‌ தந்தி, . செளடய்யா பிடில்‌. 

கூனப்பன்‌ அடுக்களைப்‌ பக்கமாகத்‌ தலை சாய்த்தான்‌. 
தறியிலிருந்து எழுந்து வருவதற்கில்லை. இக்கட்டான 
கட்டம்‌ இழை யறுந்து நுனியைத்‌ தேடித்‌ தவிச்சிண்‌ 
டிருக்கான்‌. கேட்டவளுக்கு அவனே தண்ணி யெடுத்து 
குரல்லியேன்னு யாரும்‌ குற்றம்‌ சொல்லமாட்டார்கள்‌. 
நெசவுத்‌ தொழில்‌ அப்படி, பிராணாவஸ்தை,. மூச்சு இழை 
யோடிண்டிருந்ததுன்னு வசனமே பின்‌ எப்படி வந்தது? 


ஆனால்‌ அவள்‌ அடுக்களைக்குள்‌ நடந்து சென்ற விதம்‌ 
வேடிக்கையாக இருந்தது. பிறகு. வியப்பு, அவனுக்கு, 
முதுகைக்‌ காட்டாமல்‌, அவனுக்கு நேர்முகமாக, பக்க 
வாட்டில்‌ நகர்ந்துகொண்டே போய்‌, அவன்‌ மேல்‌ வைத்த 
கண்‌ மாறாமல்‌, பானையிலிருந்து மொண்டு குடித்தாள்‌. 
பார்வைக்கு இவ்வளவு நல்லா இருக்கா, பாவம்‌ வலிப்பாடி 
வாதமா? 


- விடைபெறநில்‌ 47 


இல்லை, தாகம்‌ குணிந்தபின்‌ அவனை நோக்‌இ வந்தாள்‌ 
ஆண்‌ பிள்ளை நடை. வாட்டசாட்டமான தேகவாகுஃ 
*அந்த...அந்து,”” 

குருக்கள்‌ தடுமாறித்‌ தவித்தார்‌. 

ஹாம்‌. ஹும்‌ வேண்டாம்‌ சிறுபிள்ளைத்தனமா 
நான்‌ உன்னிடம்‌ பேசப்படாது. அனால்‌ இந்தக்‌ காலத்தில்‌ 
உள்ளது அந்தக்‌ காலத்திலும்‌ உண்டு, எந்தக்‌ காலத்துக்கும்‌ 
இருக்கும்‌, இருக்கணும்‌. ஆனால்‌ அப்போ, பேச்ச நடை 
முறை எல்லாவற்றிலும்‌ ஒளிவு மறைவு. நிழல்‌ காட்டிய 
கோடு எதிலும்‌, அதிலும்‌ ஆத்மார்த்தமான தேடல்‌. இட்டும்‌ 
ஆனால்‌ தெரிவதில்லை. சுண்டு கொண்டதோடு சரி. 
பார்த்துவிட்டேனே! இல்லை. நான்‌ சொல்றதை, சொல்ல. 
வரதை நீ புரிஞ்சி்ண்டால்‌ சரி. புரிஞ்சுக்காட்டாப்‌ போ”... 


குருக்களுக்குத்‌ இடீரென்று ஏன்‌ கோபம்‌? 

குறியண்டை. நின்றாள்‌; 

“வந்திருக்கேன்‌”? 

விழித்தான்‌. 

உன்னோடு இருக்கப்போறேன்‌. 

விழித்தான்‌. 

சிரித்தாள்‌. 

நல்லாயிருக்கா. உயர்ந்து ஜாதியாத்‌ தோணுது, 
என்ன பினாத்தறா? மரை லூஸா? அடைச்ச இடத்தி 
லிருந்து தப்பிச்சு ஓடியாந்துட்டுதா? தொப்புளைக்‌ கொடி, 
கற்றி, சுருள்‌ கலைந்தது. 

திட்டியயண்ணம்‌ அழகம்மை குரல்‌ குடிசையை 


நெருங்கிக்‌ கொண்டிருக்கிறது. முருகா! அவனுக்கு வயிற்றில்‌. 
புளியைக்‌ கரைத்தது, வந்தவளுக்கும்‌ கேட்டுவிட்டது. 


28 லா, ௪. ராமாமிருதம்‌ 


அழகம்மைக்கென்ன சின்னக்‌ குரலா? வேலைப்பாடு 
போகவர அவளுக்குக்‌ கத்‌ தண்டே இருக்கணும்‌, அவள்‌ வந்த 
வளம்‌, வாழ்க்கைப்பட்ட வழி; குடும்பத்தின்‌ அவலம்‌, இதற்‌ 
லாம்‌ காரணம்‌ யா்‌? 

குருக்கள்‌ எழுந்து எட்டப்‌ போய்‌ புகையிலைச்‌ சாற்றைத்‌ 
துப்பிவிட்டு வந்தார்‌, 


"பெண்களுக்குக்‌ கலியாணமான புதுசில்‌ ஆம்படை 
யான்‌ மேல்‌ ஆசை. நாள்‌ ஆக ஆக வெறுப்பு, இருவருக்கும்‌ 
வயசு முற்ற முற்ற அவன்‌ ஒரு வஸ்து, £இப்போத்தான்‌ 
இண்ணையில்‌ உட்கார்ந்‌ திண்டிருந்தது. எப்பவோ குளத்தங்்‌ 
கரைக்குப்‌ போச்சு” செத்துப்போன பிறகு பேசுவதற்கு ஒரு 
விஷயம்‌, அதிலும்‌ அவள்தான்‌ ஹீரோயின்‌, அப்புறம்‌ அதுவும்‌ 
இல்லை. :1அண்டவனே! இன்னும்‌ எத்தனை நாள்‌ இங்கே 
பிடிச்சுப்‌ போட்டிருக்கையோ?”” தன்னை மறந்து சன்னத்தில்‌ 
போட்டுக்கொண்டாள்‌. கண்‌ கலங்கிற்று, இடுப்புத்‌ தவலை 
யில்‌ ஜலம்‌ தளும்ப, வைதுகொண்டே நுழைந்தாள்‌, **உலை 
அசண்டு?த தெரியல்லே? நான்தான்‌ இல்லியே, களைஞ்சு 
போட்டால்‌ உன்‌ மீசைக்குப்‌ பங்கம்‌ வந்துடுமோ?2--”” அடுப்‌ 
பண்டை வந்ததும்‌ அழகம்மை அலறினாள்‌. குரல்‌ 719070% 
ஆக உடைந்தது, 

- ஐயோ வாயேன்‌? இங்கே வந்து பாரேன்‌?” 


கூனப்பன்‌ சிரமத்துடன்‌ அவசரமாக, தறியினின்று 
தன்னைக்‌ கமற்றிக்கொண்டு வந்தான்‌, சோற்றுப்பானையில்‌ 
விளிம்பு சட்டி பால்‌ பொங்கிக்கொண்டிருந்தது. அனால்‌ 
ஒரு சொட்டுக்கூட வழியவில்லைஃ 


வீடு பூரா, பால்‌ மணத்துடன்‌, சந்தனம்‌, புஷ்பம்‌ கம்‌” 
குமறிக்கொண்டே அழகம்மை வெளியே ஓடினாள்‌. 

கூனப்பன்‌, நெற்றிக்‌ கொப்புளிப்பை வழித்தபடி, தற்‌ 
மெயலாகத்‌ தறிப்பக்கம்‌ திரும்பினான்‌, தறியில்‌ 20 தெ 


விடை பெற நில்‌ 29 


மோட்டா நூலில்‌ வளர்ந்துகொண்டிருக்கும்‌ துணியில்‌ 
கட்டான்களில்‌ திடீரென்று பளிச்சென்று முகம்‌ துடைத்த 
ஒரு மினுக்கல்‌, அத்தனையும்‌ பட்டு, 

- அதென்னவோ கூனப்பனுக்கு இப்போ அதிசயமா 
யில்லே. சினிமாக்‌ கொட்டாயில்‌ உருவங்கள்‌ ஆடிக்கொண்‌. 
டிருக்கும்‌ திரை சட்டென வெறும்‌ திரையாக இடை 
வேளைக்கு லைட்‌ வந்த மாதிரியிருந்தததோ என்னவோ? 

வந்தவள்‌ மநல்‌. குதிரிலிருந்து இறங்க, பக்கத்தில்‌ வந்து 
நின்றாள்‌. 

₹ஈவந்திருக்கேன்‌.”” 

குலையசைத்தான்‌- ப ப 

“அவளை வெளியில்‌ அனுப்புவதற்காக என்னைக்‌ 
காட்டிக்‌ கொள்ளும்படி ஆயிட்டுது,”” 

£- அவள்‌ இருந்தால்‌ என்ன?” 

₹₹அவள்‌ பதில்‌ பேசவில்லை. புன்னகை புரிந்தாள்‌. 
என்ன அர்த்தமோ? 

இதோ வந்திடுவா, கும்பலைக்‌ கூட்டிண்டு,”” 

ப :“அவள்‌ வருவதற்குச்‌ சற்று நேரமாகும்‌, அந்த 
பாட்டில்கான்‌ அவளை அனுப்பியிருக்கிறேன்‌.” 

। கூனப்ப முதலி தலையை ஆட்டினான்‌. 

£2நரன்‌ உன்னோடு இருக்கப்‌ போறேறன்‌.”” 

இரு. இரு, எப்பவுமே நீ இங்கே இருக்கணும்‌, 
கையடிச்சுக்‌ கொடு,” கையை நீட்டினான்‌. ப 

அதெப்படி? நான்‌ உன்னைத்‌ தொட முடியாது. 
எனக்குப்‌ புருஷன்‌ இருக்கான்‌, என்‌ வாசம்‌ என்னவோ 
வேளைக்கு வேளை வீட்டுக்கு வீடு மாறிக்கொண்டிருந் 
குரலும்‌, இங்கேயே நிலைச்சிருப்பது நடவாத காரியம்‌. 
இடம்‌ மாறிக்கிட்டேயிருப்பதுதான்‌ என்‌ வாழ்வே.” 


90 லா. ௪. ராமாமிருதம்‌ 


:*சரி ஒண்ணு செய்‌, போறப்போ என்‌இட்ட சொல்லிக்‌ 
கிட்டுப்‌ போவணும்‌,” ? ப 

ம்‌-ம்‌-ம்‌”*- சற்று யோசித்து சரி அதல்‌ உனக்கென்ன 
லாபம்‌? கேக்கப்போனால்‌ முன்கூட்டித்‌ தெரிஞ்சால்‌ கஷ்ட 
மாயிருக்குமே[5” ப ப ப 

*அதைவீடு,. போறப்போ சொல்லிட்டுப்‌ போற 
மரியாதை இடையாதா?”? 

அதுவும்‌ சரி, அப்படியே ஆகட்டும்‌. உன்‌ பெண்டாட்டி 
குரல்‌ கேக்குது.” முதுகு காட்டாமல்‌ பின்பக்கமாகவே ஓடி. 
அரிசிப்‌ பானைக்குள்‌ புகுந்துகொண்டாள்‌.. 


“அவ்வளவுதாம்பா.. கூனப்ப முதலிக்கு திடீர்னு 
செல்வம்‌ அப்படி எப்படிக்‌ கொழிச்சுது. என்னைக்‌ கேட்‌ 
காதே. யாரைக்‌ கேட்டாலும்‌ சொல்லமுடியாது. வீட்டில்‌ 
ஈசானிய மூலையில்‌ புதையல்‌ இடைச்சுதா? அலாவுகீன்‌ பூதம்‌ 
கொண்டுவந்து கொடுத்ததா? யாரேனும்‌ உறவு ஆஸ்துயை 
எளுதி வெச்சுட்டு மண்டையைப்‌ போட்டானா? அவன்‌ 
நெய்த துணிக்குத்‌ இடீர்னு மவுசு வந்துடுத்தா? 


: அத்தனையும்‌ கேள்விகள்தான்‌. அத்தனைக்கும்‌ 
பதில்கள்‌ உண்டு. அனால்‌ நமக்குத்‌ தெரியாது, நமக்குப்‌ 
புரியாது, அது கூனப்ப முதலிக்கே தெரியாது புரியாது,” * 
எல்லாவற்றையும்‌ மீறி எல்லாக்‌ கேள்விகளுக்கும்‌ ஒரே பதில்‌ 
ஒண்ணு உண்டு, *கொடுக்கிற தெய்வம்‌...” 

“கூரையைப்‌ பிய்ச்சுண்டு கொடுக்கும்‌”? என்று நான்‌ 
முடித்தேன்‌, 

₹ஆ/ அதுதான்‌ அது இரண்டே வருஷத்தில்‌ குடிசை 
மறைஞ்சு கட்டடம்‌ எழும்பிடுத்து." 

கூனப்பன்‌ இரண்டு பிள்ளையார்‌ கோவில்‌ கோபுரத்‌ தைப்‌ 
புது.ப்பிச்சுக்‌ கும்பாபிஷேகம்‌ நடத்தி இந்தக்‌ கட்டளையை 
ஏற்படுத்தினான்‌. மூணு ரூபாயில்‌ அப்போ வாண வேடிக்கை 


விடைபெற நில்‌ 21 


கூட நடத்தியிருப்பார்கள்‌. இட்போ பொங்கலுக்கு வெல்லமே 
குகறார்‌. வெல்லம்‌ இல்லாமல்‌ பொங்கல்‌ செய்வது எப்படி? 
இப்போ பெட்ரோலுக்கு மாத்து தேடறாங்களாமே, 
அத்தோடு இதையும்‌ ஒரு விஞ்ஞான பிரச்னையாகச்‌ 
சேர்த்துக்கொள்ள வேண்டியதுதான்‌. பாரத நாடு ஆஸ்திக 
நாடு... பொங்கல்‌ போட்டே ஆகணும்‌, 


கூனப்ப முதலியின்‌ பிள்ளைகள்‌, பேரன்மார்கள்‌ எல்‌ 
லோரும்‌ உட்கார்ந்து தின்று தின்று, தொந்தியும்‌ தொப்பையு 
மாய்‌, குண்டப்ப முதலிகளாகி விட்டார்கள்‌. 


அனால்‌ கூனப்பன்‌ மட்டும்‌ சுக்கங்காயாய்‌ வற்றி. 
வயிறோடு முதுகு ஓட்டி. 

- ஒருநாள்‌ கூடத்தில்‌ ஊஞ்சலில்‌ படுத்திருந்தான்‌. பிற்‌ 
பகல்‌ மணி மூன்றிருக்கும்‌. வீட்டில்‌ ஒருவருமில்லை, அனால்‌ 
அது இப்போதெல்லாம்‌ புதுசில்லை. வீட்டிலிருப்பவருக்கு 
(பெண்கள்‌ உள்பட) வீட்டுக்கு வெளியேதான்‌ ஜோலி, 
காலம்‌ மாறிண்டே வரதோன்னோ? 


தூக்கமல்ல; ஒரு தினுசான மயக்க சுகம்‌. அரைக்‌ கண்‌ 
செருகல்‌, ஒரு: பொம்மனாட்டி--சவப்புப்‌ புடவை, இரிச்ச 
முகம்‌, வயது அறுபத்தி அஞ்சிலிருந்து முப்பதுக்குள்‌ 
(ஒஹோ, இதுதான்‌ 16% 1180ம்‌ ஆக்கும்‌) எதிரே நிற்கிறாள்‌. 


(“நான்‌ போற வேளை வந்தாச்சு. சொன்னபடி உன்‌ 
னிடம்‌ சொல்லிக்கொள்ள வந்திருக்கேன்‌. ”? ப 


கூனப்பனுக்கு வெடுக்கென விழிப்பு வந்துவிட்டது, 
அவசரமாக எழுந்து இடுப்பில்‌ நெ௫ிழ்ந்திருந்த வேட்டியைச்‌ 
. சரியாகச்‌ சொருகிக்‌ கொண்டான்‌, 


“இரு, இதோ வந்துட்டேன்‌. அவசரம்‌?* வாத்திய 
ரிடம்‌ பையன்‌ மாதிரி, ஒற்றை விரலைக்‌ காட்டிவிட்டு வேக 


மாக வாசலுக்கு வந்து தெருவைக்‌ கடந்து, எதிர்வீட்டுக்குள்‌ 


22 லா, ச. ராமாமிருதம்‌ 


நுழைந்து அந்தப்‌ புழக்கடை வழி அடுத்த தெரு, மறுபடியும்‌ 
இன்னொரு புழக்கடை, இன்னொரு நிதரு அப்படி, இப்படி 
அங்கே திரும்பி இங்க திரும்பி, குமரன்‌ கோவிலுக்கு வந்து 
கதவா, மண்ணா--மண்டபத்தில்‌ உட்கார்ந்துவிட்டான்‌. 
மூச்சு வாங்க யோசிக்கக்‌ கொஞ்ச நேரம்‌ வேண்டாமா? 


கூனப்ப முதலி வீட்டில்‌, அவன்‌ திரும்புவதற்காகக்‌ காத்‌ 
இருப்பவள்‌ சற்று நேரம்‌ சுவரில்‌ காலண்டர்களை வேடிக்கை. 
பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌, அப்பவே காலண்டர்களில்‌ 
ஸ்டார்கள்‌, சுவாமிகள்‌ இடத்தைப்‌ பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. 


வாசலில்‌ பெண்கள்‌ குரல்‌ கேட்கவும்‌ உக்கராண 
உள்ளில்‌ ஓடி, பழைய ப்ரகாரம்‌ அரிசிப்‌ பானைக்குள்‌ புகுந்து 
கொண்டாள்‌, 


மறுநாள்‌ விடிகாலை யாரோ குமரன்‌ கோவில்‌ இணற்றில்‌ 
ஜலம்‌ மொள்ள வந்தபோது கூனப்ப முதலி வெற்றியுடன்‌ 
இளித்‌ தபடி கிணற்றில்‌ மிதந்து கொண்டிருந்‌ தான்‌. ப 


* இரவில்‌ யாரும்‌ தேடவில்லையா என்று கேட்டுறாயா? 
அதெல்லாம்‌ அந்தக்‌ காலம்‌, ப 


2:இழம்‌ எங்கானும்‌ இன்னொரு கிழத்தோடு மேசம்‌: 
போய்‌ அப்படியே திண்ணையிலே முடங்கியிருக்கும்‌. ”” 


அரைகுறை அவனைத்‌ தேடியிருக்கல்‌ கூடியவளைத்‌. 
தான்‌--வையறத்துக்கானும்‌ அவளுக்கு ஆள்‌ வேணும்‌. 
எப்பவோ கட்டின தாலியும்‌ மஞ்சளுமாய்‌ உச்சிவேளைக்குக்‌ 
கொண்டுஃபாய்‌ பாலாற்றங்கரை மணலில்‌ வெச்சாச்சே: * 


. கவனம்‌ சற்று ஏமாந்திருந்தால்‌, *-உயிரோடவா?' * 
என்று கேட்கும்படியிருந்தது குருக்கள்‌ சொன்ன விதம்‌. 


விடை பெற நில்‌ 22 


“அட, இருட்டிப்‌ போச்சே. சித்தே வீட்டில்‌ கொண்டு 
போய்‌ விட்டுடி.றியா? சாயங்காலம்‌ த்தால்‌! பார்வை சுத்த 
சன்யம்‌, 

ஓரு சந்தேகம்‌, £” 

₹ஈஏரன்ன??? 

11 தந்து தந்து என்றால்‌ என்ன?”* 

“பேஷ்‌! நான்‌ கதை சொன்ன லக்ஷணம்‌, நீ கண்ட 
மிச்சம்‌ இதுதானா? முன்னாலே வி: சேர்த்துக்கோ, சரி, 
போவோமா?” 





குரலோசை--இல்லை சப்தங்களின்‌ சோகுனையில்‌ என்‌ 
வாழ்க்கை அழிந்தது. ப 

சங்க தமல்ல--வாழ்க்கையின்‌ தினசரி ஓசைகள்‌--பண்டங்‌ 
கள்‌ உருளல்‌--ககவுகள்‌ திறத்தல்‌--எச்சிலின்‌ துப்பல்‌. 
இருளில்‌ ஒரு தும்மல்‌--இம்மாதிரி சப்தங்கள்‌ என்‌ வாழ்க்‌. 
கையை அப்போதைக்கப்போது, அவைகளின்‌ இஷ்ட உரு. 
_ வாக்கி என்னைக்‌ குட்டிச்சுவராக்கவிட்டன. 


கற்பனை என்பது ஆபத்து. கட்செவி போன்று, அதி 
ஸன்னமான ஓசைகளைப்‌ பெறும்‌ செவியையும்‌ படைத்து, 
பிறகு அவ்வோசைகளின்‌ உள்ளர்த்தங்களைக்‌ கண்டுபிடிக்க. 
அவ்வழியே கற்பனையையும்‌ ஓட்டிவிட்டால்‌ அப்புறம்‌ 
தசரதனின்‌ சப்த வேதி” சமாசாரம்தான்‌. அவன்‌, புனலில்‌: 
அமிமும்‌ குடத்தை புலியின்‌ தாசமெனத்‌ தப்பாக அர்த்தம்‌ 
பண்ணி அழிந்தான்‌. நான்‌ சரியாக அர்த்தம்‌ பண்ணி அழி 
தறேன்‌. இதுதான்‌ வித்தியாசம்‌. இறுதியில்‌ இருவரும்‌ 
கண்ட பலன்‌ ஓன்றுதான்‌. 


சப்தங்களின்‌ அர்த்தம்‌ என்‌ மனதில்‌ முதன்முதலில்‌ 
உறைத்த பொழுது எனக்கு ஒன்றும்‌ பிரமாதமாய்‌ வயதா 
விடவில்லை. பதிமூன்று, பதினாலு இருக்கும்‌, இரண்டுங்‌ 
கெட்டான்‌ வயது, ஒரு நாளிரவு எல்லோரும்‌ சாப்பாடா௫, 
படுக்கையுமாகசி, விளக்கை அணைத்துவிட்டு, தாக்கம்‌ 


சப்தவேதி 395 


வராமல்‌ பேசிக்கொண்டிருந்தோம்‌. வீட்டில்‌ ஒரு விருந்தாளி, 
அன்று மாலைதான்‌ சளரிலிருந்து வந்திருந்தார்‌... பேச்சுக்குக்‌ 
கேட்பானேன்‌? என்னென்னவோ ஆரம்பித்து, எங்கெங்கோ 
சென்று எது எதுவோ ஆ௫, பிறகு, அவர்‌ எப்பவோ, 
பட்டணத்திலிருந்து திருச்ினாப்பள்ளிக்குச்‌ சென்ற ஒரு 
ரயில்‌ பிரயாணத்தில்‌ போய்‌ முடிந்தது. 


அவருக்கே ஒரு தனிமிருதுக்‌ குரல்‌. தாழ்ந்த சுருதியில்‌ 
“கனகன வென நெருப்பில்‌ வைத்த பக்குவத்தில்‌, அவ்‌ 
விருளில்‌, அவ்வறையை நிறைந்து, செவியில்‌ மோதும்‌ 
பொழுது, அவர்‌ சொல்வதெல்லாம்‌ கண்முன்‌ வந்து நின்றது. 
அப்பொழுது வைகாசி மாதம்‌ இருந்தும்‌, ஐப்பசி மாதக்‌ 
த்‌ ்‌ * உர க டே ப்‌ ட ச ௬ 
குளிரில்‌ விறைத்தாற்போல்‌, நான்‌ படுக்கையில்‌ அக்குரலின்‌ 
-வசப்பட்டுக்‌ கட்டையாய்க்‌ இடந்தேன்‌:-- 


:-நீங்கள்கூடப்‌ பேப்பரில்‌ படித்‌ திருக்கலாம்‌:--நானும்‌ 

அதே ரயிலில்‌ அதே வண்டியில்‌ உட்கார்ந் திருந்தேன்‌. என்‌ 
ப நல்ல காலம்‌ எனக்குத்‌ தூக்கம்‌ வரவில்லை, அவர்களுக்கு 
வேளைக்காலம்‌ தூங்கி வழிந்துகொண்டிருந்தார்கள்‌.. 
ஆனால்‌ அப்படியும்‌ நேரமாகி விடவில்லை. 


இன்னும்‌ கொள்ளிடம்‌ பாலம்‌, கண்டவாளம்‌ போட்டு 
ரயில்‌ ஓடிக்கொண்டிருந்தாலும்‌ கட்டி முடியவில்லை, வண்டி 
ஸ்ரீரங்கத்தை விட்டு பாஸ்‌” ஆகிவிட்டது. ஆடி மாதம்‌ 
நேரமாகாவிட்டாலும்‌ முன்னிருட்டு. காவேரி பிரமாதமான 
பெருக்கிலிருந்தாள்‌. அவ்வெள்ளத்தை எப்படி வர்ணிப்பது? 


நானிருந்த பெட்டியில்‌ அவ்விருவா்கான்‌ இருந்தனர்‌, 
கூலியாட்கள்‌ போலும்‌ அவனவன்‌ கையில்‌, சரியாய்‌, கால்‌ 
படி மோருஞ்‌ சாதம்‌ பிடிக்குமளவில்‌ ஒரு டிபன்‌ டப்பாவை. 
அமுக்கிக்‌ கொண்டிருந்தான்‌, இப்பொழுதுகூட, இதோ என்‌ 
கண்‌ முன்‌ நிற்கிறார்கள்‌, அவர்கள்‌--சன்னம்‌ முண்டி கடை 
வாயில்‌ புகையிலைச்‌ சாறு.வழியத்‌ தூங்கிக்கொண்டு. 


26 லா. ௪. ராமாமிருதம்‌ 


இடீரென்று நடுப்பாலத்தில்‌ வண்டி நின்றது: இன்னமும்‌ 
கைகாட்டி சாயவில்லையோ என்னவோ? வீல்‌” என்று 
வண்டியின்‌ ஊதல்‌ அலறியது. அவ்வலறல்‌, அப்பரந்த 
வெளியில்‌ ஆகாயத்தைக்‌ திழித்துச்‌ சென்றது. அதைக்‌ கேட்‌ 
தும்‌, உடனே விழித்துக்கொண்டு விட்டார்கள்‌, அவர்கள்‌ 
என்ன செய்யப்போடுறார்கள்‌ என்று எனக்கெப்படித்‌ 
தெரியும்‌? ஸ்டேஷன்‌ வந்துவிட்டதென்று நினைத்துக்‌ 
கொண்டு விட்டார்கள்‌. அவசர அவசரமாய்‌, டிபன்‌ டப்பா 
வைத்‌ தூக்கிக்கொண்டு கதவைக்‌ திறந்துகொண்டு ஒருவன்‌ 
இறங்கினான்‌. அவனை ஓட்டினாற்போல்‌, மற்றவனும்‌ 
இறங்கிவிட்டான்‌. ப 


நான்‌ என்ன பண்ணிக்கொண்டிருந்தேன்‌? எனக்குத்‌ 
தெரியாது, இன்னமும்‌ தெரியவில்லை. மூளையைச்‌ சுரண்டி 
யோசனை செய்றேன்‌, இன்னமும்‌ தெரியவில்லை. இந்த 
பயங்கரம்‌, என்‌ மனதில்‌ ஊறி, நான்‌ அபாய அறிவிப்புச்‌ 
சங்கிலியை இழுக்குமுன்‌, கைகாட்டி சாய்ந்து வண்டி வேக 
மெடுத்துவிட்டது. நிறுத்தியும்‌ என்னபயன்‌? அந்நள்‌ விரவில்‌, 
நடு9வள்ளத்தில்‌, எதைத்‌ தேடுவது? கரையோரமாய்த்‌ 
தான்‌ தேடவேண்டும்‌, காலையில்‌ முதலை விழுங்காமலிருத் 
தால்‌--ஐயோ உனக்கென்ன?-- ப 


நான்‌ வீல்‌” என்று அலறிவிட்டேன்‌, எல்லோரும்‌ 
என்னைச்‌ சுற்றிக்கொண்டார்கள்‌, எனக்கு மூன்று நாள்‌ சரி 
யான ஜுரம்‌ அடித்தது. வேளை வந்ததும்‌, காலத்தை 
முடிக்க, எவ்வளவோ கணக்காய்‌ ஏற்பாட்டைச்‌ செய்து, 
காரியத்தை முடிக்கும்‌, விதியின்‌ வெல்ல முடியாத்‌ கன்‌ 
மையை, ஆணி அறைந்தாற்போல்‌, அவ்விருளில்‌ அழுத்த 
மாய்‌ உணர்த்திய அக்குரலின்‌ பயங்கரத்தை என்னால்‌ 
ஸுதிக்க முடியவில்லை, அன்று முதல்‌ என்‌ உடலில்‌, பழைய 
துணிச்சலும்‌, ஆ3ராக்கியமும்‌ ஒருநாளும்‌ இருந்ததில்லை. 


ஒருவேளை காலையில்‌, இந்தக்‌ கதையை கேட்டிருந் 
தால்‌, அவ்வளவு பயந்திருக்க மாட்டேனோ?--0 ர௬ளில்‌ 


சப்தி வேதி 37 


கேட்டதால்‌ வந்த விபத்தோ? ஆம்‌, இரவில்தான்‌ சப்தங்‌ 
களின்‌ சக்த வலுக்கிறது. ஒளி மங்கியதும்‌, ஓலி ஓங்கு 
தின்றது. ப 

ஆனால்‌ அன்று முதலே என்னை அறியாமலே சப்த 
சோதனைக்கு ஆரம்பித்துவிட்டேன்‌, அதில்‌ அசரீரி... 
அநுபவமும்‌ ஒன்று, நம்‌ நினைவின்‌ ஒட்டத்தில்‌, திடீரென்று 
எங்கிருந்தோ, சம்பந்தமில்லாத ஒரு தனிகுரல்‌ சகுல்லெறிந்‌ 
தாற்போல்‌ விழுந்து கலக்குவதை?--இதகைச்‌ சகுனம்‌ தல்‌ 
என்பதா சப்குஜாலம்‌ என்பதா? 


எனக்கு ஓரு பிராண சிநேகிசனிருந்தான்‌, அவனைப்‌ 
- பற்றி நினைக்கவும்‌ கஷ்டமாயிருக்கிறது. அவன்‌ என்‌ வாழ்க்‌ 
கையில்‌, புகுந்து, இருந்து, மறைந்தது, ஒரு இன்பக்கனவு 
கண்டு விழித்தது போலேயாகும்‌, அம்மாதிரி சிநேஇுதத்‌ 
திற்குப்‌ பாத்திரனாக என்ன புண்ணியம்‌ செய்தேனோ, . 
அதைப்பூரா அனுபவிக்கக்‌ கொடுத்து வைக்காவிட்டாலும்‌:- ப 


அவன்‌ ஒருநாள்‌ மாலை உலாவிவிட்டுப்‌ படுத்தான்‌, 
குலை வலிக்கிறதென்று.. அவ்வளவுதான்‌. மடமடவென்று 
அன்றிரவு ஏறிய ஜுரத்தில்‌ காலை வரையிலும்‌ காத்திருக்க 
முடியவில்லை. இரவோடிரவாய்க்‌ கொண்டுபோய்‌ ஆஸ்பது 
இரியில்‌ சேர்த்துவிட்டார்கள்‌. மறுநாள்‌ எனக்கு வார்த்தை 
வந்தது. அவனைக்‌ காண வீட்டை. விட்டுக்‌ இளம்பினேன்‌. 
வாசல்படியிலிருந்து காலெடுத்து வைக்கும்போதே.-.- 
தெருவில்‌ யாருடனோ, எதுவோ. பேசும்‌ எவனோ ஒருவன்‌ 
£அது அப்பவே” தீர்ந்துவிட்டதே!--என்றான்‌. எனக்கு 
அப்பவே தெரிந்துவிட்டது ஆஸ்பத்திரியில்‌ அவன்‌ படுக்‌ 
கையை சுருட்டியாய்‌ விட்டதென்று, இருந்தும்‌ சென்று, 
அந்தக்‌ கட்டிலை வெறுத்துப்‌ பார்த்துக்கொண்டே 
நின்றேன்‌... அடிவயிறு சுருட்டியது, 

“அவருடலை அப்பவே கெடங்குக்கு எடுத்துப்‌ போயிட்‌ 
டாங்களே!' என்று வார்டு பையன்‌ கூறியது காதில்‌ 
விழுந்‌ ததேயொழிய அப்பொழுது கட. டா! 


28 லா. ௪, ராமாமிருதம்‌ 


அப்புறம்‌ பவானி! 
பவானியும்‌ நானும்‌ காலேஜில்‌ ஒரே வகுப்பில்‌ படித்‌ 
தாம்‌, 


வாழ்க்கையில்‌ அக்கட்டத்தில்‌ எனக்கு உதவுகின்றவர்‌ 
ஒருவருமில்லை. நானே ராஜா. நானே மந்திரி, அப்பா 
நல்ல வேலையாய்‌. தான்‌ போகுமுன்‌, நான்‌ கஷ்டப்படாத 
படிக்கு கொஞ்சம்‌ சொத்து வைத்துவிட்டுப்‌ போயிருந்தார்‌. 
பிதுரார்ஜிதமும்‌ இருந்தது. உத்தியோக வேட்டையாடும்‌ 
கஷ்டமுமில்லை. எனக்கு உத்தியோகத்தில்‌ அக்கறை 
யில்லை. களம்பறித்துப்‌ படிக்காமல்‌, என்னிஷ்டப்படி படிப்‌ 
பில்‌ பொழுதைப்‌ போக்கிக்கொண்டிருந்தேன்‌. அப்‌ பொழுது 
கூன்‌ பவானியைச்‌ சந்தித்தேன்‌. 


வகுப்பில்‌ எத்தனையோ பெண்களிருந்தார்களே, அவர்‌ 
களிடம்‌ என்‌ புத்தி செல்லவில்லை! ஆம்‌, பாவனியைவிட. 
எவ்வளவோ, அழகுிகளெல்லாம்‌ இருந்தார்கள்‌. ஸ்வர்ணா 
என்று ஒருத்தி. அவள்‌ பெயர்‌ அவளுக்குத்தான்‌ தகும்‌, 
ஸ்வர்ணா, விக்ரஹம்தான்‌, ஆனால்‌ வாயைத்‌ திறந்‌ 
குாரலோ, மயில்‌ அகவுவது ட 2. ஆனால்‌ மிஸ்‌ 
பவானிஃயா ! 


ஒருநாள்‌ மாலை, காலேஜ்‌ பதக்‌ சாலையில்‌, நேர 
மானதும்‌ தெரியாமல்‌, படித்துக்கொண்டிருந்தேன்‌. என்ன 
புத்தகம்‌ என்று மறந்துவிட்டது. (டாகூரின்‌ &தோஞ்‌ 
சலி3யா?) எழில்‌ நிகுந்த நடை, வாய்விட்டு வார்த்தைகளை 
எழுத்துக்‌ கூட்டுவதுபோல்‌, நாவில்‌ உருட்டி உருட்டி 
சுவைத்து, அவைகளின்‌ சப்தத்தை அனுபவித்துக்கொண் 
டிருந்தேன்‌. 


அப்பொழுது அப்வித்தர பொழுதினிலே, எந்த சமயத்‌ 
தில்‌ என்ன நேருமோ என்றும்‌ இனிப்பான அச்சம்‌ ததும்பும்‌ 
அந்த இந்திரஜால வேளையிலே, கிரந்தங்களின்‌ உயிர்களும்‌, 
அவைகளை இிருஷ்டிக்க, தங்கள்‌ இதயச்சாறை அவை 


சப்த $வதி 29 


களுக்கே பலியான இலக்கிய கர்த்தாக்களின்‌ ஆவிகள்‌ 
உலவும்‌ அந்த நேரத்திலே, என்‌ பின்னிருந்து ஈகிளுக்‌” என்று 
ஒரு அரிப்பு ஒலித்தது, அது என்செவியில்‌ மோதியதும்‌, 
நான்‌ என்னத்தைக்‌ கேட்டேனோ? கனகசபையில்‌ ஆடும்‌ 
சிவபிரானின்‌ காற்‌ சிலம்பொலியோ? அவன்‌ கேலிக்கூத்தின்‌ 
ஏளனம்‌ அத்தனையும்‌ அச்சிரிப்பில்‌ ஒலித்தது. 


ஹல்லோ”” எத்தனை நாளாய்‌ அரிச்சுவடியில்‌ முனைந்‌ 
இருக்கிறீர்கள்‌? காலேஜ்‌ வந்ததும்‌ ஸ்கூல்‌ பாடம்‌ திருப்புகி 
இர்களோ?-- 


அவளுடைய விற்றல்‌ மூச்சு என்‌ பிடரியில்‌ விளையாடி. 
யது. புன்னகையில்‌ அவள்‌ கன்னம்‌ குழிந்தது, மை கட்டிய 
விழிகளீல்‌ குறும்பொளி வீசியது. 


்‌ ம பவானி/[”” 

புன்னகை தவழும்‌ முகத்துடன்‌ அவள்‌ சற்றுப்‌ பின்ன 
டைந்தாள்‌. அவள்‌ மயிரில்‌ பதுங்கிய சாமந்திக்கொத்தின்‌ 
மணம்‌ அவளைச்‌ சுற்றிக்‌ கம்ழ்ந்தது௨ அவள்‌ கட்டியிருந்த 
மூக்குப்பொடிக்‌ கலர்‌ புடவை-அவள்‌ நடக்கும்பொழுது 
சலசலத்தது. அணைக்கவே கடைந்தாள்‌ போன்ற அவள்‌ 
இடை, அவள்‌ நடக்கும்பொழுது ஓடிந்தது. 

நான்‌ இதுவரை காணாததை அன்று கண்டேன்‌. 

நானும்‌ பவானியும்‌ மணம்புரிந்து, தனிக்குடித்தனம்‌. 
நடத்தினோம்‌, காலேஜ்‌ வாழ்க்சையின்‌ நாகரிகம்‌ அவள்‌ 
பசுமையை வெதும்பி, அவளைப்‌ பிஞ்சில்‌ பழுத்த வெம்‌ 
பலாக்குமுன்‌, நான்‌ அவளைக்‌ கொண்டுவிட்டேன்‌, 


ஆனால்‌, பவானி, கொலுவில்‌ வைத்த பொம்மைபோல்‌, 
பார்க்கவும்‌ கேட்கவும்‌ அழகேயன்றி, வேறு சமையல்‌ செய்‌ 
யவே, வீட்டு வரவு செலவுக்‌ கணக்கைக்‌ கவனிக்கவோ; 
குடும்பப்‌ பொறுப்பை ஏற்கவே? பயனிலள்‌. அதனால்‌ 
என்ன, கடவுள்‌ புண்ணியத்தில்‌ ஏதோ கொஞ்சம்‌ செளகரி 


40 லா. ச. ராமாமிருதம்‌ 


உங்களிருக்கின்றன. காசைக்‌ கொடுத்தால்‌ சமையல்காரி 
இதெல்லாம்‌ என்ன, பவானியைப்‌ பார்த்துக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தாலே போதுமே, பசியும்‌ வருமோ? 


பவானியை நீங்கள்‌ பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. 
எங்கு பார்த்‌ இருக்க முடியும்‌? கதவின்‌ மேல்‌ சாய்ந்தவண்ணம்‌ 
ஒருகாலை அழுந்து ஊன்றி இன்னொரு காலை ஓடித்து, 
நிலை வாசலில்‌ நின்றுகொண்டு, நெற்றிப்பொட்டில்‌ சரிந்த 
மயிர்‌ சற்றுக்‌ கலைந்து மோத, தோளில்‌ மோவாய்க்‌ 
கட்டையை அழுத்தி, கண்களை மலர்த்தி, உம்முடைய 
கண்களினுள்‌ உம்மை வெறித்து சற்றுக்‌ குழிசிரிப்பாய்‌ ரித்‌: 
தாளெனில்‌ வந்தது உலை, உம்முடைய மனநிம்மதிக்கும்‌ 
தூக்கத்‌ இற்கும்‌. அத்துடன்‌ உரக்க உரக்கவும்‌ சிரித்து 
விட்டால்‌--என்‌ செவியின்‌ கூர்மையில்‌, என்‌ கண்கள்‌ மங்கி 
விட்டன. அவள்‌ உடலழகைவிட, அவள்‌ சிரிட்பின்‌ ஓலியை 
யும்‌, அவள்‌ குரலின்‌ ஓசையையும்தான்‌, நான்‌ அனுபவிக்க: 
முடியும்‌. 
அவள்‌ த்தது; குடத்தில்‌ கண்ணீர்‌ தளும்பும்‌ சத்தம்‌: 
கான்‌ உவமை. அவள்‌ இிரித்தால்‌ ஓடும்‌ தண்ணீரில்‌ கல்லை 
விட்டெரிந்தாற்போல்‌, ஸ்வரமும்‌, அபஸ்வரமும்‌ கலந்த ஒரு. 
கனி நாதம்‌ இளம்பி உள்‌ இதயத்தைக்‌ கொள்ளை கொண்டு 
விடும்‌, ஆம்‌ நீங்கள்‌ பவானியைப்‌ பார்த்தும்‌ கேட்டுமிரா க. 
வரையில்‌ அுப்பித்தீர்கள்‌. அவளுடைய தரிசனத்தின்‌ 
இன்ப?ம, ஓரு சடூக்கவொண்ணாக்‌ துன்பம்‌. அன்‌ 
வானந்தமே ஒரு அவஸ்தை. பவானி ஒரு பேதை. எனக்கு, 
இடீர்‌ என்று தீராத ஒரு சந்‌ேதகம்‌. அவள்‌ கஷ்டம்‌. 
என்பதையே ர. எப்பொழுதும்‌ சிரித்த முகம்‌. 
தான்‌, சண்டதெல்லாம்‌ அரிப்பு, ஓன்றுமில்லாவிட்டால்‌ 
எதையாவது நினைத்துக்கொண்டு பாவம்‌ சிரித்துக்கொண் 
.ருப்பாள்‌?! 


திடீரென்று ஒருநாள்‌ நினைத்துக்கொள்வாள்‌. மூலை 
யில்‌ புழுதி படிந்து உரையும்‌ போடாமல்‌ நிற்கும்‌ வீணையை 


சப்த வேதி 47 


எடுத்து மீட்டி, பட்டைகளில்‌ விரலை யோட்டும்பொழுது: 
அக்‌ கை விசேஷத்தில்‌, ஸ்வர ஜா திகள்‌ புதுட்பூது விதமாய்க்‌ 
கூடி, புதுப்புது நாதங்கள்‌ பிறக்கும்‌, 


அவள்‌ போக்இன்படி நான்‌ விட்டு அவளிடமிருந்து வரும்‌ 
நாதங்களைக்‌ கேட்டு இன்புறுவேன்‌. ப 


அனால்‌ அதேமாதிரி ஏன்‌ என்னை என்‌ இஷ்டப்படி. 
விடுவதில்லை. அறுபது நாழியும்‌ வீட்டுக்குள்ளேயே எப்படி 
உங்களால்‌ உட்கார்ந்திருக்க முடிகிறது? ஐயோ, மூகமெல்‌ 
லாம்‌ வெளுத்துக்‌ கண்ணெல்லாம்‌, வரவர உள்ளே 
போகின்றதே] 


ஏன்‌ சும்மா எங்கேயோ பார்க்கறேள்‌? என்னத்தைத்‌ 
தேடறேள்‌? ஆம்‌, நான்‌ எதைத்‌ தேடுகிறேன்‌? 


8 3 3 


வானம்‌ அமைதியாயிருக்கன்றது. என்னென்ன சப்தங்‌ 
களோ, ஆகாய வெளியில்‌ நீந்துகின்றன. ஆனால்‌ வானம்‌ 
மாத்திரம்‌, வாயை மூடிக்கொண்டிருக்கிறது , 


பிறகு-- 


ஒரு நாளிரவு, வானம்‌ இருண்டு, இன்னும்‌ குமுறுஇறெது- 
சந்திரன்‌ எங்கோ ஓடி ஒளிந்துவிடுகிறான்‌. 


£ பிசுபிசுவென்று ஒன்றிரண்டு தூறல்‌--பிறகு மழை 
மஜா வென்று அளற்றும்‌. மழை--காற்று--புயல்‌--. 
“சாடேர்‌--சொடேரென்று மின்னல்‌ -எங்கேயோ *மொள 
மொள “வென்ற, ஒரு மரம்‌ முறிகிறது- மின்னல்‌ வானத்தை. 
வெட்டும்பொழுதெல்லாம்‌, வானம்‌ அடிபட்ட விலங்கு. 
போல்‌ அலறியது. 


இயற்கை வெறி. 


£-௪-பாஃ-ஷ்‌[1” 


42 லா.ச. ராமாமிருதம்‌ 


“ஐயோ, இதென்ன கூத்து/ மின்னல்‌ கண்ணைப்‌ 
பறிக்கிறது. ஜன்னலண்டை போய்‌ நிற்கிறேளே/--குழநீ 
தைச்குத்‌ தாக்கித்‌ தாக்குப்‌ போடுகிறத--ஐ3யா, கதவை 
மூடுங்களேன்‌! எனக்குப்‌ பயமாயிருக்கே! 


சீ, ஆயிரம்‌ படித்தால்‌ என்ன, பெண்‌ புத்தி பின்‌ புத்தி 
தான்‌--இவ்விடியில்‌ நாசக்கூடத்தின்‌ டமருக ஓலி எனக்கு 
மாத்திரம்‌ கேட்டு அவளுக்கு ஏன்‌ கேட்கவில்லை? சப்த 
சோதனையின்‌ மஹாபோதையைப்‌ பற்றி அவள்‌ என்ன 
கண்டாள்‌? 

ஆம்‌, இவள்‌ வரவர என்னை ஓதுக்குகிறாள்‌--முன்‌ 
போல்‌ புதுப்புடவையின்‌ மடிப்போசையுடன்‌ வளைகள்‌ 
குலுங்க மாடிக்கு ஓடி வருவதில்லை. நிச்சிந்தையான அவள்‌ 
அரிப்பு வீட்டில்‌ ஒலித்து எத்தனையோ நாளாூறது. நான்‌ 
மாடியில்‌ இருந்தால்‌ அவள்‌ க&ீழிருக்கிறாள்‌. நான்‌ கழேயிருந்‌ 
கால்‌ அவள்‌ மாடியிலிருக்கிறாள்‌. குழந்தையைச்‌ சாக்கிட்டு 
அவள்‌ வேறு அறைக்கும்‌ மாற்றிக்கொண்டு விட்டாள்‌. 


மலர்ந்த மொக்கு வாயுடன்‌ குழந்தை அறைக்‌ கண்‌ 
மூடியபடி தொட்டிலில்‌ தூங்கக்கொண்டிருந்தான்‌, நான்‌ 
பக்கத்தில்‌ போய்‌ நின்று, குனிந்தேன்‌. அவன்‌ விழித்துக்‌ 
கொண்டு சிறு கைகளை நீட்டி, என்‌ மோவாய்க்கட்டையை 
எட்டிப்‌ பிடித்து, *இளுக்‌” என்று சிரித்தான்‌. 


- குழந்தைகளின்‌ ஸ்பரிசமோ, குரலோசையோ பட்ட 
மாத்திரத்தில்‌ உடல்‌ புளஇக்கிறது, ஸஹிக்க முடியாத 
ஆனந்தத்தில்‌, மயிர்‌ கூச்செறிகிறது. அச்சமயம்‌ உடம்பில்‌ 
பரபரக்கும்‌ வெறியில்‌ என்ன செய்கிறோம்‌ என்பதும்‌ தெரிய 
வில்லை. அக்குழந்தை கெக்கரிப்பைக்‌ கேட்டதும்‌ உடைப்‌ 
பெடுத்து ஆசைப்பெருக்கில்‌, அவனை அப்படியே வாரி, 
உடலோடு சேர அணைத்துக்கொண்டேன்‌. வரண்ட பூமி 
உறிஞ்சிய தண்ணீரைப்‌ போன்றிருந்தது என்‌ தாபத்தின்‌ 
தவிப்பு. 


சப்த வேதி 42 
“ஐயையோ கொலை, கொலை? * 
பயத்தால்‌ வெளுத்த அவள்‌ முகத்தில்‌ நீலமும்‌ படரு 
வதை என்‌ கண்ணாலேயே கண்டேன்‌. குழந்தையை 
அப்படியே கீழே வளர்த்திவிட்டு, அங்கு விட்டு அகன்றேன்‌. 


அன்றுமுதல்‌ குழந்தை அருகே செல்லவும்‌ எனக்குச்‌ 
சமயம்‌ வாய்ப்பதில்லை. அவன்‌, அவளிடுப்பிலிருந்து 
கொண்டு, கைகளை நீட்டி நீட்டி, என்னைப்‌ பார்த்துச்‌ சரிக்‌ 
கிறான்‌. நான்‌ வேதனையடைகிறேன்‌. 


க 3% 28 


தாதபிந்துவின்‌ பிரம்மாண்டமான சுழலில்‌ சில சமயங்‌ 
களில்‌ அதன்‌ வேகத்தை நாம்‌ கொட முடிகிறதேயொழிய, 
காதால்‌ கேட்க முடிகிறதில்லை. அம்மாதிரியான அபூர்வ 
மான சந்தர்ப்பங்களில்‌ நம்மனம்‌ ௮க்சுன வேகத்தில்‌ அகப்‌ 
பட்டு, தன்‌ செயலிழந்துவிடுகிறது. உடலெல்லாம்‌ ஓர 
மாதிரியாய்‌ -விறுவிறு”க்கின்றது. மெளனமும்‌ வாய்விடாமல்‌ 
அலறி நம்மைக்‌ கட்டிவிடுகிறது. 


அம்மாதிரிதான்‌, இன்றிரவு, நான்‌ எங்கேயோ போய்‌ 
விட்டுத்‌ திரும்பி, மாடியேறி, ஹாலில்‌ நுழைந்து விளக்கைப்‌ 
போட-- 

இல்லை போட வரவில்லை, பொத்தானை அமுக்க 
விரல்‌ மறுத்துவிட்டது, என்‌ இதயம்‌ தொண்டைவரையில்‌ 
எழும்பி வாயை அடைத்துவிட்டது. உடம்பெல்லாம்‌ ஒரு 
பயங்கர பரவசம்‌. ப 

சன்‌ அறையில்‌ யாரோ இருப்பதாக உணர்ந்தேன்‌. 
பொத்தானில்‌ வைத்து கை வைத்தபடியே, அப்படியே 
கல்லாய்ச்‌ சமைந்தேன்‌, ப ப 

ஏனக்கு வரவர பைத்தியம்‌ பிடித்துவிடும்போல 
இருக்கு--வயிற்றில்‌ நெருப்பைக்‌ கட்டிக்கொண்டிருக் கேன்‌.” * 

(இது பவானி) 


4 லா, ௪. ராமாமிருதம்‌ 


நான்‌ அப்பவே சொன்னேன்‌.” * 

இது வேறிறுக்குரல்‌, சப்த சோதனைகளிலேயே கோரய்ந்த. 
என்‌ மூளை விறுவிறுவென்று வேலை செய்து, சாதக வேகத்‌ 
தில்‌ இந்தக்‌ குரலையும்‌ தாக்கல்‌ செய்துகொண்டு, அதன்‌ 
குண குணங்களை அலசி ஆராய்ந்து--எல்லாம்‌ ஒரு இமைப்‌: 
பொழுதில்‌ பாகுபடுத்‌ திவிடுகிற து-- ப 

ஆம்‌ இதுவும்‌ சுவாரஸ்யமான சாரீரந்தான்‌. அசாதாரண 
மில்லாவிட்டாலும்‌ ஆண்மை மிகுந்து கன மிருதுவாய்‌ மழை. 
- இருளைப்போல்‌, மனத்தின்‌ ஒரு இன்பமான அச்சத்தை. 
யுறுத்தும்‌ பெண்களுக்கு மிகவும்‌ இச்சையான குரல்‌. 


₹*ஆமாம்‌ நான்‌ அப்போ என்னத்தைக்‌ கண்டேன்‌?” 


*-ஆம்‌, என்னத்தைக்‌ கண்டாய்‌?--உனக்குப்‌ பணம்‌ 
ஒன்றுதான்‌ பிரதானமாயிருந்தது. புதுப்புடவை, தைலம்‌, 
ஸ்நோ, நகை, நட்டு”? _ 

₹₹சுதூர்சனா, இந்த சமயத்தில்‌ சொல்லிக்‌ காண்பிக்கவா” 
உம்மைக்‌ கூப்பிட்டு அனுப்பித்தேன்‌??” 

“ரொம்ப பேஷ்‌, பெண்கள்‌ ஸ்பாவமே இப்படித்‌ தான்‌.. 
தங்களிஷ்டப்படி ஆடவும்‌, தங்கள்‌ சிக்கல்களை நிவர்த்திக்‌ 
கவும்‌ தான்‌ கடவுள்‌ ஆண்களைப்‌ படைத்திருக்கிறார்‌ என்று 
பவானி, அந்நாளை நினைத்தால்‌-- 

... சுதர்சன்‌, நாம்‌ இப்பொழுது சண்டையா போடப்‌ 
போகிறோம்‌. அந்த சமயத்தில்‌ ஏமாந்துபோய்விட்டேன்‌. 
என்‌ வீட்டில்‌ என்னமோ படிக்க வைத்தார்களேயொழிய, 
கையில்‌ ஒன்றும்‌, ஈரம்‌ இல்லை, எனக்கும்‌ மாற்றாந்தாய்க்‌: 
கொடுமை பொறுக்காமல்‌, எப்படியாவது வீட்டை விட்டுத்‌ 
கப்பித்தாலே போதும்‌ என்றாகிவிட்டது. ஆனால்‌ அப்‌ 
பொழுது இவர்‌ அவ்வளவு மோசமாயில்லையே...”” ப 
₹*என்றைக்குமே அவன்‌ கிறுக்குத்தான்‌--என்ன செய்‌ 
கிறான்‌?” அம்மாதிரி கேட்டால்‌ நான்‌ என்னத்தைச்‌ 
சொல்ல? :1/அவருடைய பார்வை எனக்குப்‌ பயமாயிருக்கு , 


சப்த வேதி கீத்‌ 


எங்கேயோ எதையோ பார்த்துக்கொண்டு. நிலைத்த 
பார்வையேயில்லை தூக்கத்தில்‌ நடக்கிறப்போல-- எப்பவும்‌ 
காக்காய்போல . தலையை சாய்த்துக்கொண்டு--இந்கித்து 
தினைப்பேயில்லாம ஏற்கனவே பூனைக்கண்‌ அதுவும்‌ 
இப்போ அதில்‌ காக்காயும்‌ வெளியும்‌ பிடிச்சிருக்கு-- எப்பவும்‌ 
இருடிலேயே வந்து, விளக்கைப்‌ போட்டால்‌, சாதாரண 
மாய்‌ (நாம்‌ ஏதாவது யோசனையாய்‌ வந்து) இடுக்கென, 
குத்துக்கல்‌ மாதிரி சுவரோரமாய்‌ ஓக்காந்‌ இண்டுருக்கு... 
எத்தனையோ தடவை நான்‌ அம்மாதிரி வத்து, தூக்இவாரிப்‌ 
போட்டு அலறிப்‌ புடைச்சுண்டுருக்கேன்‌. அது குழந்தை 
யண்டைப்‌ போறப்பெல்லாம்‌ நடுங்குகறத--எப்பவும்‌ பாய்ச்‌ 
சல்லேயே பதுங்‌இண்டிருக்கு*” அவள்‌ குரல்‌, பயங்கர 
வெறியும்‌, *திறீச்‌' சென்று உச்சஸ்தாயிக்கு ஏறிக்கொண்டே 
போயிற்று, 1*உஷ்‌. பவானி--யாராவது வரப்போறா... 
அடக்கிக்கொள்‌ வீண்‌ பிராந்திக்கெல்லாம்‌ மனசில்‌ இடம்‌ 
கொடுக்காதே--நீ படிச்ச பெண்‌.'” இல்லை--நான்‌,... 
மிபாம்மனாட்டி-- (அவள்‌ தன்‌ வசத்திலில்லை. அவள்‌ 
போடும்‌ கூச்சலில்‌ கீழிருந்து யாராவது வராமல்‌ இருக்‌ 
கணுமே) என்னால்‌ இணனி2மல்‌ ஸஹிக்க முடியாது... ஓன்னு 
என்னை அழைச்சுண்டு போயிடு--இல்லாட்டா இங்கே 
அதாவது நஉந்துடும்‌--தூக்குப்‌....” * 

“பளீர்‌” என்று அவள்‌ கன்னத்தில்‌ அவன்‌ அறைந்த 
அறையில்‌ கூடம்‌ அதிர்ந்தது. அவள்‌ வெறியும்‌ தணிந்தது. 
கூச்சலும்‌ சட்டென்று அடங்கியது. தேம்பித்‌ தேம்பி அழ 
ஆரம்பித்தாள்‌, 


எள்‌ காதில்‌ சமுத்திரம்‌ இறைந்தது. மண்டை. இகு இகு. 
மஇவன்று எரிந்துது 


நான்‌ அவ்விடம்‌ விட்டு அகன்றேன்‌. 
இனி என்ன செய்வது? 


என்‌ பவுரஷம்‌ எல்லாம்‌ எங்கே போயிற்று, ஒரு காரணமு 
மமில்லாமல்‌ என்னைக்‌ காட்டிக்‌ கொடுத்த அவள்‌ பின்‌ 


46 லா, ச. ராமாமிருதம்‌ 


சென்று அவள்‌ மயிரைப்‌ பிடித்து இழுத்து, அவள்‌ முகத்தை. 
நிமிர்த்தி, குரல்‌ வளையில்‌ கையை தைத்து அழுத்து, நாவல்‌: 
பழம்‌ போன்ற அவள்‌ கண்கள்‌ பிகுங்குவதை-- 

சீ, இதென்ன, அவள்‌ சந்தேகப்படுவதே போல்‌, 
எனக்கு நிஜமாகவே பைத்தியம்‌ பிடித்துவிட்டதா?”* 

மறுபடியும்‌ அந்து “ஜோ? சத்தம்‌--என்‌ எண்ணங்‌ 
களுடன்‌ கலந்து, நினைவின்‌ ஓட்டத்தையே கலக்குகிறது; 

இல்லை அவளைக்‌ கொல்வதில்‌ என்ன பயன்‌? என்ன 
நியாயமுண்டு?--நீ அவளை மணந்தாயா-.-அல்லது 
அவளிடம்‌ பரிணமிக்கும்‌ இனிய நாதங்களை சதா அவளிட 
மிருந்து பருகுவதற்கே மணந்தாயா?--நாரத சோதனையின்‌ 
தத்துவத்தையும்‌ ஸ்திரீ புருஷ வாஞ்சையையும்‌ ஒன்றாய்க்‌ 
குழப்பி உன்னையே நீ ஏமாற்றிக்‌ கொள்ளாதே. 


அவ்விரைச்சலில்‌ எனக்கு யோசனையே ஓஉமாட்டேன்‌ 
என்கிறது. அவள்‌ இனி உன்னிடம்‌ இருக்கமாட்டாள்‌ 
அவளில்லாமல்‌, நீ இருப்பாயா?-.." 

டட ட்பணா ௮ அண்‌ 

"ஏனக்கு மூச்சுத்‌ திணறிற்று. ஜன்னலைத்‌ திறந்தேன்‌. 
மையிருள்‌, உலகத்தை மலைப்பாம்பைப்‌ போல்‌ விழுங்ஒ 
யிருந்தது. குளுகுளுவென்று, சுழல்‌ காற்று, முகத்திலும்‌, 
கண்‌ ரப்பையிலும்‌ மோதியது, சமுத்திரக்‌ காற்று--அலைகள்‌ 
ஓயாது, கரையில்‌ மோதி மோதி அலறுகின்‌ றன; 

“ஜோ. ஒ----ஒ” ஓசையின்‌ முடிவு. ஓங்காரத்தின்‌: 
குழலோசை அலைகளைத தாண்டினால்‌. அப்பால்‌, 
நாதாந்த மோனம்‌--நிர்ச்சலம்‌, நிம்மதி-- 

ஆம்‌, இதுதான்‌ வழி--அதுவும்‌ ஒரே வழிதான்‌--எனக்கு 
அலுப்பாயிருக்கிறது--ரொம்பவும்‌ அலுப்பா-யிரு-க்கி- றது 

அலை ஓய்வது எப்போ?-நான்‌ நீந்தி அக்கரை போவது 
எப்போ?...-௮அலை ஓஒயும்வரை நான்‌ காத்திருக்க முடியுமா? 





வெள்ளிக்கிழமை மத்தியானம்‌ மணி சுமார்‌ மூன்றி 
ருக்கும்‌, ப 

வீட்டு ரேழியின்‌ ஒர ஓரத்தில்‌ ஒரு யந்திரம்‌. மற்றொரு 
மூலையில்‌ கதவோரத்தில்‌ துடைப்பம்‌ மறைவாய்‌ வைக்கப்‌ 
பட்டிருக்கிறது, இன்னொரு மூலையில்‌ உரல்‌, உலக்கை 
யைச்‌ சுவரில்‌ சாத்தியிருக்கிறது. கடப்பாரை ஓன்று உரலின்‌ 

பக்கத்தில்‌ கடக்கிறது. 

ரேழமியின்‌ நடுவில்‌ இரண்டு பேர்‌ புலியாடு ஆட்டம்‌ 
ஆடிக்கொண்டிருந்தார்கள்‌. 

அவளுக்கு சுமார்‌ பதினைந்து அல்லது பதினாறு வயது 
தானிநக்கும்‌. வெள்ளிக்கிமையாதலால்‌ எண்ணெய்‌ 
தேய்த்து ஸ்நானம்‌ செய்து, உலருவதற்காக மயிரை ஆற்றி 
- விட்டிருந்தாள்‌. இப்பொழுது அது நன்றாய்‌, அடர்த்தி 
யாய்‌, அவள்‌ தோள்‌, முதுகு, கழுத்து எங்கும்‌ மேகம்‌ 
படர்ந்த மாதிரி ஈபிசுபிச”வென்று படர்ந்திருந்தது. 


அப்படி ஓன்றும்‌ அதிகச்‌ சிகப்பு இல்லை. கறுப்பும்‌ 
இல்லை. மாநிறம்‌, பெரிய அழகு என்று சொல்லுவதற்‌ 
தில்லை. ஆனால்‌ முகத்தில்‌ மாத்திரம்‌ ஒரு தனி குறுகுறுப்பு, 
அதுவும்‌ இன்றைக்கு மஞ்சள்‌ அவள்‌ முகத்தில்‌ நன்றாய்ப்‌. 
பற்றியிருந்தது, சரியாய்‌ ஒரு கும்பிடி அகலத்திற்கு அவள்‌ 
இட்டுக்கொண்டிருந்த குங்குமப்‌ பொட்டு, அவள்‌ முக 
வ€கரத்தை எடுத்துக்‌ காட்டிற்று. 


48 லா. ௪. ராமாமிருதம்‌. 


வெங்காயக்‌ கலரில்‌ ஓரத்தில்‌ பச்சைக்‌ கரை போட்ட 
புடவை கட்டிக்கொண்டிருந்தாள்‌. கழுத்தில்‌ மாங்கல்யச்‌ 
சரட்டையும்‌ ஒரு பவழ மாலையையும்‌ குவிர வேறொரு நகை 
யும்‌ இல்லை. அவளால்‌ ஒரு தொடிகூடச்‌ சும்மா அசையாமல்‌ 
இருக்க முடியவில்லை. அப்படியும்‌ இப்படியும்‌ நகருவதினால்‌, 
அவள்‌ கால்‌ காப்புகள்‌ ஒன்றோடொன்று உராய்ந்தும்‌ 
மெட்டி கட்டாந்தரையில்‌ தேய்ந்தும்‌, உண்டாக்கும்‌ சப்தம்‌ 
ரொம்பவும்‌ இனிமையாகயிருந்தது. ப 

அவள்‌ கணவன்‌ ஒரே அட்டைக்‌ கரி. பளபளவென்று 
பாலிஷ்‌ போட்ட கருங்காலி மரத்தின்‌ கறுப்பு, அப்பளாக்‌ 
குடுமி, ஜம்மென்று நன்றாய்க்‌ கட்டுவிட்ட தேகம்‌. கரணை 
கரணையாய்‌ நரம்புகள்‌ விம்மிப்‌ புடைத்து எழும்பி திடகாத்‌ 
இரத்தைக்‌ காட்டின... புகையிலையை ஓரு பக்கம்‌ அடக்கி 
யிருந்ததினால்‌, ஒரு கன்னம்‌ ஒரேயடியாய்‌ முண்டிக்கொண் 
டிருந்தது: இடுப்பில்‌ சுமார்‌ ஒரு முழ அகலமேயுள்ள சிகப்புத்‌ 
துண்டு ஒன்றைக்‌ கட்டியிருந்தான்‌... அவன்‌ கண்டச்சதையில்‌ 
முளைத்திருந்த சிறுமயிர்கள்‌ சுருண்டுகொண்டிருந்தது கூட 
நன்றாய்த்‌ தெரிந்தது. அவன்‌ முகத்தைப்‌ பார்த்தால்‌, 
இனியை நன்றாய்‌ வயிறு புடைக்கத்‌ தின்றுவிட்டு, ஆனந்த 
மாய்‌ அரைக்கண்‌ மூடியவண்ணம்‌, அசைமபாட்டுக்‌ கொண்‌. 
டிருக்கும்‌ எருமை மாட்டின்‌ ஞாபகம்‌ வந்தது. அதுவும்‌, 
இப்பொழுது அவன்‌ முகத்தில்‌ அசட்டுக்களை இன்னும்‌ 
அதிகம்‌ சொட்டிற்று. 

ஏனைன்றால்‌, அவள்‌ நாலு ஆடுகள்‌ வெட்டக்‌ கொடுப்‌ 
பதுபோல்‌ கொடுத்துவிட்டு, பாக்கி எட்டு ஆடுகளைக்‌ 
கொண்டு அவன்‌ மூன்று புலிகளையும்‌ மடக்கிவிட்டாள்‌. 
ஆகையால்தான்‌ அவன்‌ ஒய்பொழுது திறுதிறுவென்று 
விழித்துக்கொண்டிருந்தான்‌. அவளுக்குச்‌ சந்தோஷம்‌ தாங்க 
முடியவில்லை. ப 

மிசவும்‌ கஷ்டப்பட்டு, இரண்டு கைகளையும்‌ ஊன்றிக்‌ 
கொண்டு ல வப்‌ குணிந்து அவன்‌ முகத்தைப்‌ பார்த்து 
விட்டுப்‌ “பக்‌” “கென்று சிரித்தான்‌. வேணுமென்று குறும்புத்‌ 


புலிஆடு 49 


கதனமாய்க்‌ கொக்கரித்தாள்‌. அவளுக்கு எவ்வளவுக்கெவ்‌ 
வளவு ஆனந்தம்‌ பொங்கிற்றோ, அவ்வளவுக்கவ்வளவு 
அவன்‌ முகத்தில்‌ விகாரம்‌ அதிகரித்தது. திரும்பித்‌ இரும்பி 
குன்‌ பிடரியையும்‌ முகவாய்க்‌ கட்டையையும்‌ பரபர வென்று 
தேய்த்து திண்டாடிக்‌ கொண்டிருந்தான்‌. இரண்டொரு 
நிமிஷம்‌ கழிந்தது. அவள்‌ நன்றாகக்‌ கட்டானை உற்றுக்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருந்தவள்‌, திடீரென்று கையை உதறிக்‌. 
கொண்டு தலையைத்‌ திருப்பித்‌ திருப்பி ஆட்டிச்‌ சிரித்தாள்‌. 


2உஎன்ன௱ஈ...?””. என்று அவன்‌ முகத்தைச்‌ சுளித்துக்‌ 
கொண்டு கேட்டான்‌, தலையை ஒரு பக்கம்‌ சாய்த்துக்‌ 
கொண்டு வெயிலில்‌ கூசுவதுபோல, கண்களை இடுக்கிக்‌ 
கொண்டு வாயை ஒரு பக்கமாய்க்‌ கோணிக்‌ கோண்டு, அவன்‌ 
கேட்கும்போதே, அவன்‌ மட்டித்தனம்‌ வெட்ட வெளிச்ச 
மாய்த்‌ தெரிந்தது. 

.என்னாவா? இன்னுங்கூட சமாளிச்சுக்கலாம்‌! வழி 
யிருக்கு! நகத்தரத்துக்கு வழியிருக்கு£* என்றாள்‌. . 

நகர்த்துவதற்கு வழியா? ஆட்டத்தை ஜெயிப்பதற்கு 
வழியா? மறுபடியும்‌ தலையைக்‌ கவிழ்ந்து கவனித்துப்‌ 
பார்த்தும்‌, அவனுக்கு ஒன்றும்‌ புலப்படவில்லை. 

௨ நகத்தரத்துக்கும்‌ இடம்‌ இருக்குன்னா சொல்றே?“ 
என்று சர்வ சாதாரணமாய்‌ அலகியமாய்க்‌ கேட்பதுபோல்‌ 
கேட்டான்‌. 

22 ஆமா...” 

£50ுமய்யாவா?' 

- உனக்குத்‌ தெரியல்லே?” என்றாள்‌ அவள்‌ ஆச்சரியத்‌ 
துடன்‌, *₹ஓ; தெரியுது... , சும்மபகீ கேட்டேன்‌...” ” என்று 
அவசரமாய்ப்‌ பதிலளித்துவிட்டு, முகத்தை ஒரு பக்கமாய்த்‌ 
திருப்பிக்கொண்டு, ஆட்டத்‌ தன்மேல்‌ ஊக்கமாய்‌ இருப்பது 
போல்‌ பாசாங்கு பண்ணினான்‌. ப 


இடத 


50 லா, ௪. ராமாமிருதம்‌ 


இரண்டுங்கெட்டானாய்‌ அவன்‌ மாட்டிக்கொண்டு விட்‌ 
டான்‌. திருப்பித்‌ திருப்பி, ஈ-புத்தியைச்‌ செருப்பாலே 
அடிக்கணும்‌” என்று தன்னைத்தானே கடிந்துகொண்டான்‌. 
அவனுக்குள்‌, தான்‌ இவ்வாட்டத்தில்‌ மிகவும்‌ கெட்டிக்காரன்‌ 
என்று அபிப்பிராயம்‌. அவனேதான்‌ அவளை ஆட்டம்‌ 
போடக்‌ கூப்பிட்டது. முதலில்‌ ஆடுகளைத்தான்‌ விளை 
யாடுவதாகச்‌ சொன்னான்‌. ஆனால்‌ அவள்‌ ஓரே பிடியாய்‌, 
தூன்‌ ஆடாயிருக்கணும்‌ என்று குதித்தாள்‌. கடையில்‌ 
புலி ஆடுவதிலேயே, அவன்‌ பாடு ககராறாய்விட்டது. 


திருப்பித்‌ திருப்பி கடைக்‌ கண்ணால்‌ அவளைத்‌ 
இருட்டுப்‌ பார்வை பார்த்து விழித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 

“சே, இன்னும்‌ எம்மாத்தம்‌ நாழியாக்கப்‌ போறே? 
இன்னும்‌ பல்லே கழுவி ஆவல்லே, செத்தை வாரியாவல்லே, 
பொழுதோ சாஞ்சூட்டுது, சாணி தெளிக்கணும்‌, மந்தை 
வர நேரமாச்சு, மத்தவங்களுக்கெல்லாம்‌ வேறே வேலே 
யமில்லைபோலே இருக்குது, நீ குந்திகிட்டு யோசனை 
பண்றத்தே பாத்தா...?”” என்று சிரித்தவண்ணம்‌ 
அதட்டினாள்‌. ப 


அவனுக்கு உடம்பெல்லாம்‌ முள்‌ தைப்பதுபோல்‌ 
இருந்தது. *1₹கொழுப்பு கொஞ்சமாயில்லை குட்டிக்கு!” 
என்று பல்லைக்‌ கடித்தான்‌. ஆனால்‌ அவன்‌ என்ன முக்குச்‌ 
சக்கரம்‌ போட்டுப்‌ பார்த்தும்‌, அவனுக்கு ஒரு வழியும்‌ 
புலப்படவில்லை. ஆட்டத்தில்‌ தோற்றுவிட்டதாக அவ 
ளிடம்‌ ஓப்புக்கொள்வது கனவிலும்‌ நினைக்க முடியாத 
விஷயம்‌. ஏனெனில்‌ அவன்‌ ஆண்மகன்‌ ஆகையால்‌ ஆடும்‌ 
வழியை, நயமாக அவளிடமிருந்து தெரிந்துகொள்வதுதகான்‌ 
சரியான வழி. 


£*ஊஹாம்‌, பிரயோசனமில்லை. ”? 


தலையை உதறிக்கொண்டு நிமிர்ந்தான்‌, ஏதோ குனக்கு 
சிர த்தையில்லாதது போலவும்‌, அவளுக்குத்‌ தயவு பண்ணு 


புலி ஆடு 51 


வதுபோலவும்‌, “எங்கே பார்க்கலாம்‌! நீ எப்படி ஆடறேன்னு 
புலியை நகத்திக்‌ காமி” உனக்கு ஆடத்‌ தெரியுதான்னு 
பார்க்கிறேன்‌!“* என்று வெகு அலக்ஷியமாகச்‌ சொன்னான்‌... 


| அனால்‌ அவளா ஏமாறுகறவள்‌? */இல்லேங்க, பரவா 
யிலலே, எனக்கு. ஆடறத்துக்கு நல்லாத்‌ தெரியுங்க, ஓங்க 
க்கு ஆடிக்‌ காண்மிச்சு நான்‌ கத்துக்க வேண்டியதில்‌ 
லேங்க...?? என்று வெகு மரியாதையாய்ப்‌ பதிலளித்து 
விட்டாள்‌. ப 


மறுபடியும்‌ யோசனையில்‌ ஆழ்ந்தான்‌. அவன்‌ எண்ணம்‌ 
பலிக்கவில்லையென்று கண்டதும்‌, அவனுக்குக்‌ குழப்பமும்‌ 
லஜ்ஜையும்‌ அதிகமாய்விட்டது. அத்துடன்‌ **அசடுக்கு 
அகற்காரம்‌”£ என்கிற மாதிரி, கோபமும்‌ ஐனிக்க ஆரம்பித்து 
விட்டது. ஆனால்‌ அக்கோபத்தின்‌ காரணம்‌, அல்லது 
காரணமின்மை இரண்டும்‌, அவனுக்கு விவங்கவில்லை. 
உடம்பில்கூட குறுகுறுவென்று ஒரு உணர்ச்சி ஆரம்பித்து. 
விட்டது. உள்ளே, எலி பிராண்டுவதுபோல்‌ இருந்தது. 


புலியை நகர்த்தறது எப்படி?” அவன்‌ குரல்‌ முன்‌: 
போல்‌ சாதுவாயில்லாமல்‌, முரட்டுத்தனமாய்விட்டது. 


£2இரு அவசரப்படாதே...” அவள்‌ வெகு சாவதான 
மாய்‌ குறுக்கு விசாரணை செய்யும்‌ வக்கீல்‌ மாதிரி கண்டிப்‌ 
பாய்‌, அப்படியானால்‌, நீ தோத்துப்‌ பூட்டேன்னு ஒப்புக்‌ 
குறயா??? 

அவனுக்கு வேதனை அதிகமாய்விட்டது. தாங்கவே 
முடியவில்லை, ₹*என்ன நான்‌ சொல்றது ஒனக்குக்‌ கேக்‌ 
கல்லே? புலியை எப்படி நகத்தறது?”” 


அவன்‌ குரலின்‌ கர்ண கடூரமான த்வனி அப்பொழுது 
தான்‌ அவள்‌ உள்ளத்தில்‌ துத்துது. அவளுக்கு உண்டான 
கோபத்தில்‌ உடம்பு சிலிர்ந்தது. “ஓஹோ அப்படியா 
சமாசாரம்‌?” 


52 லா. ௪. ராமாமிருதம்‌ 


எமுடியாது?”* 

கணீரென்று அவன்‌ குரல்‌ வெண்கலம்‌ மாதிரி, சுத்தமாஸ்‌ 
அவ்விடம்‌ முழுவதும்‌ ஒலித்தது. 

என்ன [”” 

அவன்‌ அப்படியே அயர்ந்துவிட்டான்‌. மூலையில்‌: 
சாத்தியிருந்த உலக்கை, தானாகவே உயிர்பெற்று தத்தித்‌. 
தத்தி வந்து, அவன்‌ மண்டையில்‌ இடித்திருந்தால்‌, 
அவனுக்கு அவ்வளவு திக்பிரமை ஏற்பட்டிருக்காது. திறந்த 
வாய்‌ மூடவில்லை. கடைவாய்‌ வழியாகப்‌ புகையிலைச்‌ சாறு: 
வடிந்து தாடி மயிர்கள்‌ முனையில்‌ இரத்தத்‌ துளிகள்‌ போல்‌: 
நின்றது 

அவள்‌ அவனைக்‌ சண்‌்சணடுத்துக்கூடப்‌ பார்க்கவில்லை 
கோபமாய்த்‌ தலையை ஒரு வெட்டு வெட்டி மேலாக்கைச்‌ 
சரிப்படுத்‌திக்கொண்டாள்‌ 


அவன்‌ அவளை ஒருமுறை, உச்சந்தலையிலிருந்து, 
உள்ளங்கால்‌ வரையில்‌ நெற்றியிலிருக்கும்‌ குங்குமப்பொட்டு, 
மூக்குத்தியின்‌ வெள்ளைக்கல்‌, கழுத்துப்‌ பவழ மாலை, 
அவளுடைய மெல்லிய மேலாக்கின்‌ வழியாகத்‌ தெரியும்‌ 
வெள்ளை ரவிக்கையின்‌ முடிச்சு எல்லாவற்றையும்‌ ஏற. 
இறங்கப்‌ பார்த்தான்‌. ப 
£-காண்பிக்க மாட்டையே?”? 


முடியா...” _ 

அவள்‌ பேசி முடியுமுன்‌, அவள்‌ வாயின்‌ பேரிலேயே 
குத்து விழுந்துவிட்டது. 

அவள்கூட அதை எதிர்பார்க்கவில்லைஃ 

ம்றுபடியும்‌ அவன்‌ கையை ஓங்கினான்‌. கருமான்‌ பட்‌ 
டரைச்‌ சுத்தி இறங்குவதுபோல்‌ அது இறங்கியது, அவள்‌ 
தலையைக்‌ குனிந்து, கைகளை நீட்டித்‌ தடுத்தாள்‌. குறி 
தப்பி, அவள்‌ பிடரியில்‌ அந்த அடி விழுந்தது, அவன்‌ கையில்‌ 


புலிஆடு 58 


ஒரு வெள்ளி மோதிரம்‌ அணிந்திருந்தான்‌, அவளுடைய 
ரவிக்கைத்துணி ஸன்னமாயிருந்ததில்‌, பார்ரென்று இழிந்து 
விட்டது. அப்படியே மோதிரம்‌, அவள்‌ முதுகில்‌ கறிக்‌ 
கொண்டே இறங்டவிட்ட்து. 


எப்பொழுது முதலடி அடித்தானோ, அத்துடன்‌ அவ 
னால்‌ நிறுத்த முடியவில்லை. அவனுக்கு இரத்த வெறி 
மாதிரி பிடித்துவிட்டது. அவன்‌ கண்கள்‌ கிட்டத்தட்டப்‌ 
பைத்தியக்காரன்‌ கண்கள்‌ போலவே ஜ்வலிக்க ஆரம்பித்து 
விட்டன 

அடிமேல்‌ அடி! குத்தின்மேல்‌ குத்து[ 

அவள்‌ மூச்சிற்கே திக்குமுக்காடினாள்‌,. அவள்‌ மனதில்‌ 
உண்டான பயங்கரத்தில்‌ அடிகளின்‌ வலிகூடத்‌ தெரிய 
வில்லை, பிடித்து அமுக்குவதுபோல்‌ இருந்தது. ஐயோ 
கொஞ்சம்‌ மூச்சு அகப்பட்டால்‌ போதும்‌/ ஒரு மூச்சு! ஓரே 
மூச்சு! ஆனால்‌ அதற்குள்‌ ஒரு குத்து! 

இதோ காம்பிக்கிறேன்‌ /”” 

அப்பா[ கடைசியில்‌ வாய்‌ திறந்து சொல்ல முடிந்தது! 
வாயிலிருந்த ரத்தத்தை வெளியில்‌ துப்பினாள்‌ 


அவள்‌ குரலின்‌ சத்தத்தைக்‌ கேட்டதும்‌, ஓங்கிய கை 
அப்படியே அந்தரத்தில்‌ நின்றது. 

ஆர?" 

சில வினாடிகள்‌ அப்படியே ஓங்கிய கையுடன்‌, வெறி 
பிடித்து கண்களுடன்‌ அவன்‌ அவளைச்‌ செய்திருக்கும்‌ அலங்‌ 
கோலத்தைக்‌ கண்டு ஆனந்திப்பதுபோல்‌ வெறித்த வண்ணம்‌ 
இருந்தான்‌. 

அவளைப்‌ பார்ப்பதற்கு மகா கண்ணறாவியாக 
யிருந்தது. சற்றுநேரத்திற்கு முன்னால்‌, சுத்தமாய்ச்‌ சிக்கு 
பிரித்து ஆற்றியிருந்த மயிர்‌, அலங்கோலமாய்‌, முகத்திலும்‌ 
விழுந்திருந்தது. குங்குமத்‌ திலகம்‌ சிதறி அழிந்திருந்தது. 


கீ லா, ௪. ராமாமிருதம்‌ 


வாயிலும்‌ மூக்கிலும்‌ ரத்தம்‌. கழ்‌ உதடு அப்படியே அறுந்து 
விட்டாற்போல்‌ தொரங்கிற்று, மார்புத்‌ துணி விலகி... 
பரிதாபம்‌! அவன்‌ கை ஏர்‌ பிடித்த கையல்லவா? 


தான்‌ இன்னது செய்தாளென்று அவளுக்கே தெரிய 
வில்லை, ஆத்திரத்தால்‌ டழுக்கப்பட்டதுபோல்‌, அவள்‌ 
கை உயிரற்று, புலியை நகர்த்‌ இக்‌ காண்பித்குது. 


(2 அஹா78 
அவன்‌ சந்தோஷமும்‌, அவன்‌ குரலும்‌, அவன்‌ புன்னகை: 
யும்‌ ஸ்வாபமாகவேயில்லை. கண்களில்‌ வெறி அதிக: 
மாயிற்று. 


நாலு ஆடுகளை வெட்டினான்‌. 
1:அ/ பாத்தையா, இனிமேல்‌ ஆட்டம்‌ என்னுடையது 
தான்‌, பாத்தையா?”? 


ஒரு வினாடி திக்பிரமை கொண்ட அவள்‌ கண்கள்‌, 
அவன்‌ கண்களைச்‌ சந்தித்தன. அவள்‌ மூச்சு அப்படியே, 
ஓரே இழுப்பாய்‌ கேவிக்கொண்டே போயிற்று. அவ்வளவு 
தான்‌. முந்தானையை வாயின்மேல்‌ போட்டுக்கொண்டு 
பீறிட்டு வந்த அழுகையை அடக்கிக்கொண்டு சமையற்‌ 
கட்டிற்கு ஓடினாள்‌; 


அவனோ பித்துப்‌ பிடித்தவன்போல்‌, அங்கேயே உட்‌. 
கார்ந்துகொண்டு ₹-இனிமே ஆட்டம்‌ என்னோடதுதான்‌, 
ஆட்டம்‌ என்னோடதுதான்‌1”” என்று திருப்பித்‌ திருப்பி 
அர்த்தமில்லாமல்‌ சொல்லிக்கொண்டிருந்தான்‌. 


ஆம்‌, ஆட்டத்தை ஜெயித்துவிட்டான்‌! ஆனால்‌, 
அவளை,...? 





கீழ்க்கண்ட எழுத்துப்‌ பிரதி, ஏதோ இன்னதென்று 
சொல்ல முடியாத மனோவியாதியாலோ, தேக வியாதி 
யினாலோ பீடிக்கப்பட்ட இறந்த ஒரு குடும்ப ஸ்திரீயின்‌ 
தலையணையின்‌ கீழிருந்து கண்டெடுக்கப்பட்டது: 


சித்திரை 2: ஆய்விட்டது இங்கு வந்து பதினைந்து 
நாட்களுக்குமேல்‌, ஒரு சுகமும்‌ காணோம்‌. எங்கையோ. 
கண்ணைக்‌ கட்டிக்‌ காட்டில்‌. விட்ட மாதிரியிருக்கிறது. 
எனக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. ஆகையினால்தான்‌ 
எதையாவது எழுதிமாவது பொழுதைத்‌ தொலைச்கா . 
மென்று எழுத ஆரம்பித்‌ இருக்கிறேன்‌: 

என்னத்தைப்‌ பற்றி எழுதுறது என்றுதான்‌ தெரிய 
வில்லை. முதலில்‌ எழுதுறதுக்கு என்ன இருக்கு? ஓன்று குடி. 
யிருக்கும்‌ இடம்‌ சுவாரஸ்யமாய்‌ இருக்கவேண்டும்‌, இல்லா 
விட்டால்‌ மனுஷாளாவது சுவாரஸ்யமாய்‌ இருக்கவேண்டும்‌. 
இரண்டுமில்லை,. இடம்‌ என்னவோ பாக்கறத்துக்கு 
லகஷணமா, தன்னந்தனியா, பங்களா மாதிரி இருக்கே 
யொழிய, மருந்துக்குக்கூட ஒரு மாமரம்‌ கிடையாது. எங்கே 
பார்த்தாலும்‌ ஓரே புளியந்தோப்பாயிருக்கு, இது சுந்தக 
பூமியாம்‌. வெயில்‌ தாங்க முடியல்லே. ஜரே அனல்‌ காற்று... 
மத்தியானம்‌, சரியா உச்சி வேளைக்குத்‌ தலையை இர்‌” 
ரென்று சுற்றுகிறது. நல்ல நாளீலேயே சொல்ல வேண்டிய 
தில்லை. அதுவும்‌.இங்கே வந்த பதினைஞ்சு நாளைக்குள்ளே 
உருக்குலைஞ்சுடுத்து. எனக்கே நன்னாத்‌ தெரியறது... 


56 லா. ச. ராமாமிருதம்‌ 


இங்கேருந்து சுமார்‌ ஒரு பர்லாங்கு தூரத்திலே, ஒரு 
வாய்க்கால்‌ ஓடறதாம்‌. வருஷத்திலே ஆறு மாசம்‌ வத்துிக்‌ 
இடக்குமாம்‌. என்ன வாய்க்கால்‌ வேண்டியிருக்கோ 
தெரியல்லே. 

ஜன்னல்லேருந்து பார்த்தா கோவில்‌ ஸ்தூபி ஒன்று 
தெரியறது. செம்போ என்னமோ தெதரியல்லே.. இட்டு 
திட்டா, கன்னங்‌ கரேலுன்னு கறுத்‌ திருக்கு. அம்பாள்‌ கோவி 


லாம்‌. வாசக்கூட்டி ஏதோ பேர்‌ சொன்னா. வாயிலே கூட 
நுழையல்லே. மறந்துடுத்து:- ரொம்ப சக்தி ஜாஸ்தியாம்‌. 


- அவளுடைய சக்தியெல்லாம்‌ மந்தரப்‌ பிரயோகம்‌ பண்ணி, 
சக்கரம்‌ போட்டு, அதை அதிலே அடைச்சு வெச்சிருக்‌ 
காளாம்‌;. 


இடத்தே விஸ்தரிச்சாச்சு. மனுஷாளேோ சொல்ல 
வேண்டியதில்லை. இவா ஆனாலும்‌ இப்படி இருப்பான்னு 
நான்‌ கனவுலேகூட நினைக்கல்லே... ப 


பொழுது விடிஞ்சா கேஸ்‌, பொழுது போனா கேஸ்‌, 
எப்போவானாலும்‌ கேஸா? நானும்‌ இதுக்கூன்னு பரீக்ஷையா 
இரண்டுங்கட்டான்‌ சமயமெல்லாம்‌. ௮வா ரூம்‌ பக்கமாப்‌ 
போம்ப்‌ பார்க்கறது. எப்பொ போனாலும்‌ சரி, ஈகி”, 
மராமத்து“, எபட்டா?”, £-ஐப்தன்னு மாத்தி மாத்தி 
இதே பேச்சாயிருக்கும்‌. சரியா கார்த்தாலே ஓம்பது மணி 
அடிச்சு தோயில்லையோ பலகாயேப்‌ போட்டுண்டு சாதம்‌ 
போடு” இங்கறாளே, அதோடு சரி, அப்புறம்‌ கோர்ட்டுக்குப்‌ 
போயிடரா. மறுபடியும்‌ சாயந்திரம்‌ ஏழு மணி. எட்டு 
மணிக்குத்தான்‌ ஆசாமியைப்‌ பார்க்கலாம்‌. அப்போ கூட, 
என்ன, சாப்பிட்டு கையை அலம்பிண்டதும்‌ அலம்பிக்‌ 
காததுமா, ரூமுக்குப்‌ போயிட வேண்டியதுதான்‌... மானம்‌ 
வெக்கத்கே விட்டுட்டு நானா ரெண்டு தடவை பேச்சுக்‌ 
குடுத்துக்கூடப்‌ பார்த்தாச்சு. மயறதாக்‌ காணோம்‌, . இப்‌ 
படியாப்பட்டவாள்ளாம்‌. என்னத்துக்குக்‌ கலியாணம்‌ 
பண்ணிக்கறாளோ தெரியல்லே. சமைச்சுப்‌ போடறத்துக்‌ 


ஜ்வாலை 57 


கும்சண்ட சாமானைக்‌ கண்ட இடத்திலே போட்டூடறாளே, 
அதைத்‌ திருப்பி எடுத்து வெக்கறதுக்கும்தான்னு நெனைக்‌ 
கறேன்‌. அவாளுக்குத்தான்‌ கேஸும்‌ பணமும்‌ பொண்‌ 
டாட்டியாயிடுத்தே? அப்புறம்‌ நம்மை ஏன்‌ லக்ஷ்யம்‌ பண்றா? 


எனக்குப்‌ பொறுக்க முடியல்லே. எத்தனை நாழி 
படிக்கறது? எத்தனை நாழிதான்‌ தாயக்கட்டான்‌ ஆடறது? 
எதிர்க்காயேகூட நானே வெச்சிண்டு? சுவாரஸ்யமால்லே. 
எனக்கு. என்னமோ மாதிரியிருக்கு, கஷ்டமா! 


என்னமோ ஆரம்பிக்கறப்போ ரொம்ப லக்ஷ்ண்மா 
ஆரம்பிச்சேன்‌, அப்புறம்‌ என்னையும்‌ அறியாமே, அது 
இப்படிப்‌ போயிடுத்து, தெரியல்லே. 


சித்திரை 12: இதென்ன, என்ன வந்துடுத்து நேக்குன்னு, 
தெரியல்லே. நேத்து ராத்திரி மொதக்கொண்டு மன சிலேயும்‌ 
- ஒஓடம்பிலேயும்‌ ஏதோ ஒருவிதமாயிருக்குஃ 


நேத்து சாயந்தரம்‌, என்னமோ, ஆத்திலேதான்‌ 
கொட்டு கொட்டுன்னு முழிச்சுண்டிருக்கோமேன்னூட்டு, 
கோவிலுக்குப்‌ போனேன்‌. சாயங்கால வேளை. தீபாராதனை 
நடக்கற சமயம்‌. நான்‌ கோவிலுக்குள்ளே நொழஞ்சவுட 
னேயே இன்ன களையவரம்‌ உண்டாச்சு. இங்கேதான்‌ 
சொல்ல வேண்டியதில்லையே, பேன்‌ நசுக்கினா, உடனே 
அதைப்பத்தஇப்‌ பெரிய கூட்டம்‌ போடுமே, அவ்வளவு பட்டிக்‌ 
காடாயிருக்கு... 


இடீர்ன்னு பின்னாலே 'ஙணஙண”ீன்னு மணி அடிச்‌ 
சண்டே, யாரோ வழியே விடு, வழியே விடுன்னு அதட்‌ 
டூண்டே தடதடன்னு வந்தா.. நான்‌ ஒதுங்கி, நிமுந்து 
பார்த்தேன்‌. சடக்குன்னு என்னைப்‌ பார்த்ததும்‌ குருக்கள்‌ 
மூஞ்சி மாறித்து. என்னையும்‌ கும்பலோடு கும்பலா நினைச்‌ 
சுண்டுட்டாப்போல இருக்கு. குஞ்சிரிப்பா சிரிச்சுண்டே 
போயிட்டான்‌. ப 


58 லா. ௪. ராமாமிருதம்‌ 


உடனே தீபாராதனை ஆரம்பம்‌ ஆயிடுத்து. குருக்களை 
அப்போதான்‌ நான்‌ சாவகாசமாய்ப்‌ பார்த்தேன்‌. அந்த 
ஓடம்பு, எப்படித்தான்‌ அந்த மெருகு வந்ததோ தெரி 
யல்லே! செக்கச்‌ செவேலுன்னு நல்ல சிகப்பு, அந்த மயிரும்‌. 
நன்னா அடர்த்தியா, பட்டுக்‌ குஞ்சம்‌ மாதிரி, சுருட்டை. 
சுருட்டையா, பளபளன்னு காது, புடரி நெத்தி முன்னா 
டிக்கே எல்லாம்‌ தொற்கறது. “**கருசர௬””ன்னு தாடி வெச்சிண்‌ 
டிருக்கான்‌. தஇக்ஷயோ என்னமோ தெரியல்லே. மூஞ்சியும்‌, 
மூக்கும்‌ முழியும்‌ நெத்தியும்‌ அவ்வளவு எடுப்பா நான்‌ எங்கே 
யும்‌ பார்த்ததில்லே. அப்பா புருவம்‌ எவ்வளவு அடர்த்தி, 
என்னமோ இரண்டு வில்லை, நன்னா வளைச்சு விட்டாப்‌ 
போல இருக்கு! அவன்‌ ஓடம்பசையாமே ஓவ்வொரு இீபமா 
எடுத்து ௮ம்மனுக்குக்‌ காட்றபோது எனக்கு என்னமோ 
கல்பூரம்‌ கொழுந்துவிட்டு அசையாமே அலுஙிகாமே. 
எரியறதே, அந்த ஞாபகம்‌ வந்துடுத்து. தம்பிகூட 
பம்பரத்தே விட்டுட்டு, அக்கா பம்பரம்‌ தூங்கறது பார்‌ 
அக்கா [” அப்படிம்பன்‌/ அதுமா இரி, உடம்பையும்‌ மனசையும்‌ 
அப்படி இப்படி போகவொட்டாமல்‌ வசப்படுத்தி ஒரே 
நிலையா... பார்த்தா, என்னமோ ஒருவிதமான பீதிகூட 
உண்டாகிறது. 


என்‌ மனஸாக்குத்தான்‌ அப்படித்‌ கதோணித்தோ 
என்னமோ தெதறியல்லே...கும்பவிளக்கு, ரதவிளக்கு, நக்ஷத்ர 
விளக்கு, இதெல்லாம்‌ ஒவ்வொண்ணா எடுத்துக்‌ காட்ற 
போது, என்‌ பேரத்தான்‌ (விலாஸினி'ன்னு காதுலே எழுதற 
மாதிரி இருந்தது. 


கடைசியில்‌ எல்லாருக்கும்‌ குங்குமம்‌ குடுத்தான்‌. என்‌ 
கட்ட வரபோது, ஒரு ரெண்டு விநாடி அப்படியே ௮சை 
யாமே நின்னான்‌. அந்த ரெண்டு விநாடியும்‌ ரெண்டு யுகமா 
யிருந்தது. எனக்கு ஒண்ணுமே கோணல்லே, தலையேக்‌ 
குனிஞ்சுப்பிட்டேன்‌.. ஆனா முடியல்லே. ஏதோ பிடிச்சு 
இழுக்கிற மாதிரியிருந்தது. மறுபடியும்‌ தலைநிமிர்ந்து 


ஜ்வாலை சி 


போச்சு. அப்பா! அவன்‌ ரெண்டு ௪ண்ணும்‌ ஊசிமுனை 
மாதிரி பளபளன்னு எப்படி ஜொலிச்சுது! என்னை அவன்‌ 
பார்க்கற மாதிரியே இல்லை. ஏதோ எனக்குத்‌ தெரியாமே, 
எனக்குள்ளேயிருக்கும்‌ எதையோ அவன்‌ வெட்ட வெளிச்ச 
மாப்‌ பார்க்கற மாதிரியிருந்தது! என்னையே மறந்துட்‌ 
டேன்‌. அப்படி எத்தனை நாழியிருந்தேனோ தெரியாது” 
குஞ்சிரிப்பா சிரிச்சுட்டு, குங்குமத்தே குடுத்துட்டுப்‌ போயிட்‌ 
டான்‌, நானும்‌ சரசரன்னு ஆத்துக்கு வந்துட்டேன்‌, 


அப்போ மொதக்‌ கொண்டு மனசு சரியில்லே. அவன்‌ 
சிரிப்பும்‌, அவன்‌ பார்த்த பார்வையும்‌, அப்படியே முன்‌ 
னாலே வந்து நிக்கறது. ஏதாவது புஸ்தகத்தே எடுத்துப்‌ 
பார்க்கலாம்னா, நடுவிலே வந்து மறைச்சிண்டு நிக்கிறது... 


சித்திரை 132 நேத்திக்கு ஒண்ணு நடந்துடுத்து, நான்‌ 
என்ன செய்யப்போறேன்‌? பார்க்கறவா என்ன சொல்லுவா? 
ஆனா என்‌ மனசு ஓரே கொந்தளிப்பிலே நிற்கிறது. 


நேத்து சாயந்தரம்‌ இத்தனை நாழிதான்‌ இருக்கும்‌, 
நன்னா இருட்டுக்‌ கவிஞ்சுபோச்சு, கையெழுத்துக்கூட 
மறைஞ்சுடுத்து. நக்ஷத்ரம்‌, ஒவ்வொண்ணா, -மினுக்மினுக்‌!” 
குன்னு வந்துடுத்து, நான்‌ ஜன்னலண்டை நின்னுண்டு 
ஏதோ குருட்டு யோசனை பண்ணிண்டு ஆகாசத்தே பார்த்‌ 
துண்டு இருந்தேன்‌. 


இடீர்ன்னு யாரோ செவரேறி ₹3பொத்‌”துன்னு குதிக்கர 
சத்தம்‌ கேட்குது. அடுத்த நிமிஷம்‌ ௮வன்‌ என்‌ முன்னாலே 
வந்து நின்னான்‌. 


எனக்கு ₹திடுக்‌”குனு தரக்கிவாரிப்‌ போட்டது. அவன்‌ 
தோள்பட்டையிஃல தொங்இண்டிருந்த நைவேத்ம மூட்டை 
யும்‌, அவன்‌ சுருட்டை மயிரும்‌, அவன்‌ தாடியும்‌, அவன்‌ சிலை 
யடிச்சு வச்சாப்போல அசையாமே, அலுங்காமே, கற்பூரக்‌ 
கொழுந்து மாதிரி நிக்கறதும்‌, ப 


60 லா.ச, ராமாமிருகும்‌ 


இதுமாதிரி எத்தனை நாழி நின்னுண்டிருந்தோமோ 
தெரியாது, என்‌ மனஸிலே எண்ணாத எண்ணமெல்லாம்‌ 
தோணித்தோணி மறைஞ்சுது, இருந்தாப்போல இருந்து, 
என்‌ பக்கமா மெள்ள வர ஆரம்பிச்சான்‌. எனக்கு அப்படியே 
அடிவயத்தே சுருட்டிண்டுது. *ஐயையோ!”” என்றேன்‌. 
அனால்‌ நான்‌ சொன்னது எனக்குத்தான்‌ கேட்டிருக்கும்‌. 
மத்தவாளுக்குக்‌ கேட்டிருக்குமோ கேட்டிருக்காதோ, என்‌ 
தொண்டையெல்லாம்‌ அடைச்சுப்‌ போச்சு, 


சிரிச்சண்டே வந்தான்‌. இடீர்னு கையைப்‌ பிடிச்சான்‌. 
“குப்‌.னு நேக்கு வேர்வை விட்டுப்போச்சு. *அடப்பாவி[” 
இன்னுண்டு கையை ஓதறினேன்‌. அவன்‌ விடவே இல்லை, 
இன்னும்‌ நன்னா அழுத்தமாப்‌ பிடிச்சுண்டுட்டான்‌. 


:நீ சொன்னா நான்‌ நம்புவேனா என்ன? உன்‌ கண்ணு 
கான்‌ கனியா பேசறதே!'” இன்னுண்டே .இரிச்சான்‌. 
எனக்கு ஒடம்பு வெடவெடன்னு ஓதற ஆரம்பிச்சுடுத்து, 


-விலாஸினீ/£” இன்னு உள்ளேருந்து குரல்‌ கேட்டுது, 
நான்‌ என்னத்தே பண்ணுவேன்‌? 


அவா வந்துட்டாடா, விட்டுட்றா, விட்டுட்றா!”” 
இன்னு கெஞ்சினேன்‌. அவன்‌ கொஞ்சங்கூட சட்டையே 
பண்ணல்லே. 


“நாளைக்கு இத்தனை நேரத்துக்கு வருவேன்‌”” 


இன்னான்‌. 
₹*விலாஸினீ/”? 
ஐயையோ!” ன்னுண்டு கையை ஓதறினேன்‌. 
“*சொன்னாத்தான்‌ விடுவேன்‌!”' இன்னு கையைப்‌ 


பிசைஞ்சான்‌. தப்பிச்சாப்‌ போரும்னு ஆயிடுத்து. 


4 ஆகட்டும்‌”” இன்னுப்பட்டேன்‌. 


ஜ்வாலை 62 


உடனே கையை விட்டுவிட்டு, இடீர்ன்னு கையை நீட்டி. 
கழுத்தை வளைச்சுப்‌ பிடிச்சு இழுத்து வாயிலே ஒரு முத்தம்‌: 
குடுத்துட்டு, மின்னலா மறைஞ்சுட்டான்‌. அப்படியே, 
பமுக்கப்‌ பழுக்க நெருப்பை வாயில வெச்சமா திரி இருந்தது 
மூர்ச்சை போட்டமாதிரி ஆயிடுத்து, 


எப்படியோ சமாளிச்சுண்டு உள்ளே போனேன்‌, பலச 
யேப்‌ போட்டுண்டு அவர்‌ சாப்பட்றத்துக்கு ஓக்காந்துண்‌ 
டிருந்தார்‌, அவர்கூட என்னிக்கும்‌ ஓண்ணும்‌ கேக்காதவர்‌, 
என்‌ மூஞ்சியயப்‌ பாத்துட்டு என்ன உடம்பு உனக்கு?”ன்னு. 
கேட்டுட்டார்‌. 

-ஒண்ணுமில்‌ மல” “ன்னு ஏதோ சொல்லிப்புட்டேன்‌. 
வரவர, ஏற்கனவே உடம்பு பூஞ்‌ ஞ்சையொன்னோ, ஒண்ணுமே 
தாங்கர தில்லே. 

ஐயையோ, நான்‌ என்னத்தே பண்ணுவேன்‌, இவர்கூட 
என்னை பன்னும்‌ சரியாத்‌ தொட்டதில்லே, இந்தப்‌ பேர்‌ 
ளர்‌ தெரியாதவன்‌ இவன்‌ என்னை இப்படிப்‌ பண்ணிட்‌ 
டானே! 

அதுக்குத்‌ தகுந்தமாதிரி, என்‌ ்‌ மனஸிலேயும்‌ ஒரு தனித்‌ 
தாண்டவம்‌ ஆட்றதே! நாளைக்கு வா'ன்னுகூட அவனுக்கு 
இடத்தேக்‌ குடுத்‌ தூட்டேனே! 

சித்திரை 15: அம்மா! நான்‌ என்னத்தே சொல்லப்‌ 
போறேன்‌? நான்‌ நேத்திக்கிருந்த மனஸ- சந்தோஷமென்ன, 
இப்போ இருக்கிறது என்ன? படுத்து படுக்கையாய்‌ 
இருக்கேன்‌. தலையிலே ஐஸ்‌ வெச்சிருக்கு? அம்மாடி, 
என்னைத்‌ தேவிகூட கைவிட்டுட்டாளே! நான்‌ என்ன செய்‌ 
வேன்‌ தெய்வத்‌ துணையே இல்லாட்டா நான்‌ எங்கே 
போவேன்‌? 

நேத்துிக்கி எவ்வளவோ. என்‌ மனஸிலை வளைச்சு 
வளைச்சு புத்தி சொல்லிண்டுங்கூட, சரியா அவன்‌ சொன்ன 
வேளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஜன்ன 


6.2 லா, சஉராமாமிருதம்‌ 


லண்டை வந்து நின்னுண்டுட்டேன்‌. என்னாலே சாத்தியப்‌ 
படலெ. ரொம்ப நாழியாகக்‌ காத்துண்டு இருந்தேன்‌. அவா 
கூட வந்து சாப்பிட்டுட்டு ஆபீஸ்‌ ரூமுக்கும்‌ போயிட்டா. 
அவன்‌ வரல்லே. திடீர்ன்னு வலக்கண்ணும்‌ வலது தோளும்‌ 
துடிச்சுது. அப்பறம்‌ எனக்கு இருப்பே கொள்ளலே, 
கோவிலுக்குப்‌ போறேன்‌””னு, தாவாரத்திலே இருத்த 
படியே அவர்கிட்டச்‌ சொல்லிண்டு, நான்‌ கோவிலுக்கு 
ஓடினேன்‌. 


நான்‌ உள்ளே நுழையரத்துக்குச்‌ சரியா, திரையை 
இடீர்ன்னு விலக்கி கற்பூர ஹாரத்தி காண்பிச்சான்‌. பளிச்‌ 
. கன்னு ஓரே ஜகஜ்‌?ஜாதியா அம்பாள்‌ மின்னினாப்போலே 
இருந்தது. எனக்கு அப்படியே மயிர்‌ சிலிர்த்துப்போச்சு. 
அவன்‌ திடீர்ன்னு தாம்பாளத்தே கீழே போட்டுட்டு, . ஹா?” 
-கார்ஜித்துண்டு ஆட ஆரம்பிச்சுட்டான்‌. ஆவேசம்‌ வந்து 
டுத்து, கையும்‌ காலும்‌ பறக்கறது. மூஞ்சி ஓரே ரத்தச்‌ 
சிகப்பா போயிடுத்து. மூஞ்சியிலே ஒரு தனி தேஜஸ்‌ வந்து 
டுத்து! நன்னா அரை அங்குல தடுமனுக்கு இருந்த திரையை 
அனாயாசமா நார்மாதிரி கிழிச்சிப்பிட்டான்‌. ஓரே ருத்தரா 
காரமா எல்லாத்தையும்‌ தவம்ஸம்‌ பண்றமாதிரிக்‌ தளம்‌ 
பிட்டான்‌. நாலு3பராச்‌ சேர்ந்து கட்டிப்‌ பிடிச்சும்‌ 
போறல்லே- அப்பறம்‌ யாரோ, நன்னா ஒரு அரையணா 
கல்பூரம்‌ இருக்கும்‌ ஏத்திண்டு வந்து காண்பிச்சா. அதை 
அப்படியே முழுங்கிட்டான்‌. அப்பவே ஆவேசம்‌ தணிஞ்சு 
போச்சு. உடனே களை போடம்டுத்து, உடம்பு மூஞ்சியெல்‌ 
லாம்‌ ஜலப்பிரளயமாய்க்‌ கொட்டிப்போச்சு, அப்படியே 
தொவண்டு கீழே விழுந்திட இருந்தான்‌. அதற்குள்ளே 
ரெண்டுபேர்‌ அணைச்சுண்டா.. என்னையறியாமே நானும்‌ 
பிடிக்க ஓடினேன்‌. அப்போதான்‌ அவன்‌ என்னைப்‌ பார்த்‌ 
தான்‌. அவன்‌ முகம்‌ தனியா மலர்ந்குது. இிரிச்சான்‌. 
அம்மா! முத்துக்‌ கோத்தாப்பலே, அவன்‌ பல்லு பளபளன்னு 
என்னம்மா மின்னித்துடி! அவனைக்‌ கொண்டு போயிட்டா... 
நானும்‌ ஆத்துக்குத்‌ திரும்பிட்டேன்‌. 


ஜ்வாலை. 64 


என்‌ மனஸிலே அவன்‌ மூஞ்சி என்னேப்‌ பார்த்ததும்‌ 
மமலர்ந்ததையும்‌, அவன்‌ பிரியமா சிரிச்சதையும்‌ நினைக்க 
நினைக்க ஆனந்தமாயிருந்தது. சாதம்கூட வேண்டியிருக்‌ 
கலே. பேசாமே போய்ப்‌ படுத்துண்டுட்டேன்‌. மணி பன்‌ 
னண்டு ஆனப்பறம்தான்‌ கொஞ்சம்‌ கண்‌ அசந்தேன்‌. 

ஐயோ! ஓரு கனாக்‌ கண்டேன்‌. 

எங்கேயோ இப்டீ போறமாதிரியிருக்கு. எங்கேபார்த்‌ 
தாலும்‌ வயலும்‌ பச்சைக்‌ கதிருமா ரமணீயமாயிருக்கு. 
இடீர்ன்னு ஆகாசத்திலே, கருப்பா ஒரு மேகம்‌ இளம்.பி 
உருண்டு திரண்டு என்‌ முன்னாலே வந்து நின்னுது, 
கொஞ்சம்‌ உண்ணிப்பாப்‌ பார்த்தேன்‌. கோவில்லே பார்த்‌ 
தேனோ, அப்படியே ஐக$ஸ்வரி வந்து நின்னா. காதுலே 
குண்டலம்‌; கரீடத்திலே இருக்கிற ரத்தனமெல்லாம்‌ திடு 
திடுன்னு நெருப்பு எரியறமாதிரி இருந்தது. ஒரு கையிலே 
சூலம்‌, ஒரு கையிலே கபாலம்‌, காலாலே மஇஷா சூரனை 
மிதிச்சுண்டு இருந்தா. 

என்னேப்‌ பார்த்ததும்‌ அவள்‌ பச்சை முகம்‌ கறுத்தது. 

“அடியே! பாபீ! 

நான்‌ அப்படியே நடுநடுங்கிப்‌ போயிட்டேன்‌. ப 

“தாமே! நான்‌ என்ன பண்ணிப்புட்டேன்‌”” இன்னு 
அலறினேன்‌. 

என்னவா பண்ணிப்பிட்டே ஒனக்கு என்ன . தைரி 
யண்டி! கொண்டவனை மறந்துட்டது போறா தான்னு, ஆ? 
அதுவும்‌ என்‌ பக்தனை-- பச்சைக்‌ குழந்தையை... இன்னு 


கத்‌ தண்டே கழுத்தை நெறிக்கரரப்போல கையை வச்்‌சண்டு 
பக்கத்திலே வந்துட்டா, 


கரீச்‌” இன்னு நான்‌ போட்ட சத்தத்துலே, அவாகூட 
ஆபீஸ்‌ ரூமிலேருந்து அலறிப்‌ புடைச்சுண்டு ஓடிவந்தார்‌. 
அப்புறம்‌ என்ன நடந்துதோ எனக்கு ஞாபகமில்லே. மறுபடி 
யும்‌ நினைப்பு வந்தப்போ கட்டில்லே கிடக்கிறேன்‌. தலைல 


64 லா. ௪. ராமாமிருதம்‌ 


ஐஸ்‌ வச்ருக்கு, டாக்டர்‌ பரீக்ை பண்ணிப்பிட்டுப்‌ பக்கத்து: 
ரூமூக்குப்‌ போயிருக்கார்‌, இவாளுங்‌ கூடப்போனா 
என்னமோ, க்ளைமேட்‌, ஹீட்‌, ஸ்பாயில்‌ ஆயிடுத்து, ஸ்ட்‌ 
ரோக்‌, டேஞ்சரஸ்‌”“ன்னு ஏதேபீதா வார்த்தை கேட்டுது, 


இவா மறுபடியும்‌ வந்து ஓக்காந்தபோது, மூஞ்சி மாறி 
யிருந்தது. ஆபீஸ்‌ ரூமுக்குக்கூடப்‌ போகல்லே. பக்கத்தி: 
லேயே ஓக்காந்துண்டு என்‌ நெத்திலே கையை வெச்சிண்‌ 
டிருந்தா. இப்போத்தான்‌ சாப்பிடப்‌ போனா... 

பராசக்தி நான்‌ என்ன பண்ணுவேன்‌, நீ கூட என்னை 
எதிர்த்திண்டா? 

சித்திரை 15: காலை 8௨80. மணி ஊர்லேருந்து அம்மா, 
அப்பா எல்லாரும்‌ வந்துட்டா, யார்‌ வந்து என்ன? 


ராத்திரி 9,30: இன்னிக்கி சாயந்தரம்‌ ஒண்ணு கேள்விப்‌: 
பட்டேன்‌. அவனுக்குப்‌ பைத்தியம்‌ பிடிச்சுடுத்தாம்‌. வரவா 
போறவா எல்லாரையும்‌ கட்டிக்‌ கட்டி முத்தமிடறானாம்‌.. 
செவிரு, ஜன்னல்‌ நாற்காலி, தரை எல்லாங்கூட| டாக்டர்‌, 
அவன்‌ வீட்டிலேயே பரம்பரையாக்‌ கொஞ்சம்‌ மூளைக்‌ 
கோளாறு உண்டுன்னார்‌, ஏதோ பேச்சு நடுவிலே. 

சித்திரை 16: காலை 8.30. அவனைப்‌ பைத்தியக்கார 
ஆஸ்பத்திரிக்குக்‌ கொண்டு போயிட்டாளாம்‌. அடப்பாவிர்‌' 
நீயும்‌ மோசம்‌ பண்ணிப்பட்டையா? 

சித்திரை 17: சாலை 8.30, என்னால்‌ எழுத முடியல்ல? 
கை வெட சவெடங்கறது. கோணக்கோண இழுக்கிறதே! 

ராத்திரி--9, சத்தே தேவலை. 

சித்திரை-18. நேத்து ராத்திரி சொப்பனங்‌ கண்டேன்‌, 
தேவி சூலத்தையடுத்து என்‌ மாரிலே பொறித்தமா திரி 
யிருந்தது. இனி2ம சந்தேகமில்லை... 





போய்‌ போய்க்கொண்டேயிருக்கையில்‌ ஓடும்‌ ஜஐலவாஸனை 
எட்டி, தாகம்‌ புரண்டெழுந்து, திடீரெனத்‌ தாகம்‌ தாங்க 
முடியாமல்‌, தண்ணீர்‌ திக்கு நோக்கி நடந்து கரையடைந்‌ 
குதும்‌, தோள்மூட்டை (உலகத்தில்‌ அவன்‌ உடமை 
அனைத்தும்‌ அதில்‌ அடங்கியதோடு சரி) யைக்‌ £3ழயிறக்கி, 
தானும்‌ அதனருகே இறங்கினாற்போல்‌ உட்கார்ந்து, காலை 
நீட்டி, உட்கார்ந்த இடத்‌ திலேயே புற்றரையில்‌ கரையின்‌ 
சரிவோடு சாய்ந்து மூகம்‌ வானை அண்ணாந்துதும்‌-- 


.2அம்மாடி[?* 


நிர்ச்சல வானம்‌; நீல பராபரம்‌. இதுமாதிரி, நெற்றி 
வேர்வையைப்‌ பரிவுடன்‌ காற்று ஓற்றும்‌ ௬௫ அனுபவிச்சாத்‌. 
தான்‌ தெரியும்‌. வருடக்கணக்கில்‌ பாம்பு காத்தையே உட்‌ 
கொண்டு வாளுதாமே/ அந்த வித்தை நமக்கும்‌ வசப்‌ 
- பட்டால்‌ நாள்‌, ஒரு கண்டமா ஓட்ட வேணாம்‌, ஒருநாள்‌ 
பிச்சை, ஒருநாள்‌ திருடு--ஹும்‌--நாய்‌ துரத்தி, ஆள்‌ 
விரட்டி, போலிஸ்‌ உதை--அதென்ன அப்பிடி அடி வவுத்தில்‌ 
குத்தறான்‌? குடலே சரிஞ்சுபோச்சு. உள்ளே கடியாரம்‌ 
இப்பவே என்ன ஆச்சோ என்ன கண்டது? எல்லாம்‌ இந்த 
வவுறு? மானங்கெட்ட வவுறு? 


உடு 


66 லா. ச. ராமாமிருதம்‌ 


வேலை இடைத்தால்தகானே கூலி? எனக்கென்ன வேலை 
தெரியும்‌? எடுபிடி. சுமை தூக்கலாம்‌. முன்னாலே எவன்‌ 
என்னை வெச்சுக்குவான்‌? 


நான்‌ முழுத்‌ இருடா? ஆத்தாளே ஆறியும்‌. வெய்யிலில்‌ 
வாசலில்‌ ஏதேனும்‌ இன்ற பண்டம்‌ முறத்தில்‌ வெச்சிருந்தா 
அதான்‌ உளுத்த நாத்தம்‌ வவுத்தைக்‌ குமட்டுதே! படிக்‌ 
கொடுமை ஒரு அள்ளு வாயில்‌ போட்டுக்கிட்டு ஓடுவேன்‌ 
அம்புட்டுத்தான்‌. இல்லே எந்த வீட்டு பொம்புள்ளையானும்‌ 
அவள்‌ அவசரத்துக்குக்‌ கடையில்‌ ஏதாச்சும்‌ வாங்கி வரச்‌ 
சொன்னா... ஒரு பச்சைமிளகா, கறிவேப்பிலை, கொத்த 
மல்லி, தேங்காபத்தே அந்தச்‌ சில்லரையோடு கம்பி 
நீட்டறது உண்டுதான்‌. அனால்‌ அந்து அதிஸ்டம்‌ இனமே 
கைகூடுமா? தினமே நேர்ந்தால்‌ அது எப்படி அதிஸ்டமாவும்‌? 


பூ மலந்தாப்போல்‌, காலும்‌ கையும்‌ தளற விரிச்சுப்‌ 
போட்டு, வாய்‌ லேசாத்‌ துறந்து, கண்ணை மூடி, காத்தை 
மெல்ல மெல்ல அருந்திக்‌ கைகளுவிட்டு--என்ன பேத்‌ த3றன்‌, 
காத்தைத்‌ துன்னத்‌ தெறிஞ்சா என்னாத்துக்குக்‌ கை களு 
வணும்‌? வாயைக்கூடக்‌ கொப்புளிக்க வேணாம்‌. அப்புறம்‌ 
மூட்டையென்ன முடிச்சென்ன? கையையும்‌ காலையும்‌ வீசி 
நடந்துகிட்டேயிருக்க வேண்டியதுதான்‌, சிரிப்பு வந்தது, 

கிழித்த நாராய்க்‌ கிடந்தான்‌. தலைமாட்டில்‌ ஏதோ சல 
சல--என்னவாச்சும்‌ இருக்கலாம்‌, என்னவாச்சும்‌ இருந்‌ 
துட்டுப்‌ போவட்டும்‌, இப்போ ௮ங்கம்‌ கொஞ்சம்‌ அசைஞ்‌ 
சாலும்‌, இந்தச்‌ சொகம்‌ கலைஞ்சு போயிடும்‌, ப 

புல்‌ ஒன்றைப்‌ பிடுங்கிக்‌ கடித்தான்‌, தித்திப்பு. உரு 
வினால்‌ ஒரு முழ உசரம்‌ நிக்கிதே/ 

புல்லின்‌ சாறு தாகத்தை நினைப்பூட்டிற்று , 

தண்ணீரில்‌ இறங்கிக்‌ குனிந்து, இருகைகளிலும்‌ அள்ளி 
யும்‌ ஆச்சு. எங்கோ தொலைதூரத்திலிருந்து நெருங்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஓரு சப்தத்தை, அதன்‌ நுட்ப நிலையிலேயே 


ஓடிக்கொண்டே இரு 67 


செவி நரம்பு எடுத்துவிட்டது. குடல்‌ குலுங்கிற்று. ஏற்‌ 
'கெனவே உதை நொந்த குடல்‌. அள்ளிய ஜலத்தை அப்‌ 
படியே சிதறிவிட்டு கரையேற முயன்றான்‌. ' இருமுறை 
சறுக்கிட்டது. எந்த வேரோ முண்டித்‌ குடுக்கிற்று. 
சமயத்தில்‌ மோசம்‌ பண்ணவே பூமிக்கடியில்‌ ஐடிவருது. 
இறங்கின இடம்‌ வேறு, இப்போ கரையேறத்‌ தவிக்கிற இடம்‌ 
வேறே. ஒரு வழியா ஏறி, மூட்டையைத்‌ தேடிப்‌ பிழுச்சுத்‌ 
தோளில்‌ மாட்டுவதற்குள்‌, நாலு கால்‌ பாய்ச்சவில்‌ ஜைவந்து 
“லொள்‌ லொள்‌” அவனைச்‌ சூழ்ந்தகொண்டது. எப்பிடித்‌ 
திரும்பினாலும்‌ அங்கு ஓரு ஈ*ளொள்‌” முளைத்தது. தப்ப வழி 
பில்லை. புகார்‌ மறைப்பிலிருந்து வரதைப்‌ பார்த்தா, குட்டிக்‌ 
குரைப்பாத்தான்‌ தெரியுது, 

நாய்‌ என்றாலே அவனுக்குத்‌ தனி நடுக்கம்‌ ஒரு சமயம்‌ 
வேணாம்‌, வேணாம்‌! இந்தச்‌ சமயத்தில்‌ நினைக்கக்கூட 
வேணாம்‌, நினைச்சாலே பிடுங்கின இடத்தில்‌ கண்ட சதை 
சுறீலிட்டது. மாதமாயும்‌ ரணம்‌ ஆறவில்லை. குதறிப்‌ 
போச்சு, தர்ம அஸ்பத்‌இரிக்காரனுக்கு அலுத்துப்‌ போச்சு, 

ஆத்தா! வெறி பிடிச்ச மாதிரி குரைக்குதே, 

ஜிம்மீ! ஜிம்மீ/ ஷட்‌௮ப்‌[”* 

£-ஜிம்மீ/ டெளன்‌ ஐ ஸே/£” 

இளதீராட்டம்‌. அவ்வளவு இனிப்பு குளுகுளு குழந்தைக்‌ 
குரல்‌, 

ஜிம்மி படிப்படியாக ஓய்ந்தது. உடனே அடங்‌இவிட்‌ 
டால்‌ அதன்‌ சூரத்தனம்‌ என்ன ஆவது? 

உடனே எதிர்ப்புறமாய்‌ எதையோ துரத்தும்‌ பாவனை 
யில்‌ அதன்‌ குரைப்பு நாலு கால்‌ பாய்ச்சலில்‌ ஓடி, எட்ட 
எட்ட ஓய்ந்தது. 

அவனுக்கு மூச்சு திரும்பிற்று, 


68 லா, ச.ராமாமிருதம்‌ 


தன்னின்று எறிந்த பெருமூச்சின்‌ பிம்பமாய்‌ வாடை 
பாய்ந்தது. அதன்‌ இச்சிஇச்சில்‌ புற்கள்‌ அனைத்தும்‌ தலை 
யாட்டித்‌ தனித்தனியாகச்‌ சிரித்தன. 

அவனுக்காக. 

என்ன சின்னதுரை? இந்த இடம்‌ உங்களதா? ரோட்‌ 
டுன்னு தப்பா நினைச்சி சொந்த நிலத்துலே நுளைஞ்சிட்‌ 
டேனா?” 


என்‌ பேர்‌ சின்னதுரையில்லே. சுரேஷ்‌,” 

சுரேஷ்‌? பணக்காரப்‌ பேருதான்‌!” 

“ஏன்‌ கண்‌ உனக்கு ஒரு மாதிரியாயிருக்கு?”” 

என்ன மாஇரி?”*? கண்ணைக்‌ சசக்கக்கொண்டான்‌. 

2 தேய்க்காதே! தேய்க்காதே!/”* பையன்‌ கத்தினான்‌ 
“பயமாயிருக்கு. ”” ப 

"ஏன்ன பயம்‌?” 

ரெண்டு கண்ணிலேயும்‌ வெள்ளையா என்னவோ 
ஆடை மிதக்கிறது.” ப 


சுரேஷ்‌ அருவருப்பில்‌ இறுகக்‌ சண்ணை மூடிக்கொண் 
டான்‌. ப 

₹ஓ, அதுவா? பூ.”” 

£₹பூவா! அதென்ன சண்ணுலேகூட பூக்குமா என்ன 
செடியில்தான்‌ பூக்கும்‌,”? 

£₹அப்பிடியெல்லாம்‌ கேட்கக்கூடாது, ஆத்தா கோவி 
சுக்குவா,'” 

அத்தா? அது யாரு ஆத்தா??? 

6“அதெல்லாம்‌ உனக்கேன்‌? வேணாம்‌ சின்னதுரை” ” 
கெஞ்சினான்‌. 


என்‌ பேர்‌ சின்னதுரையில்லை, சுரேஷ்‌. 


உன்‌ பேர்‌ 
என்ன?” 


ஓடிக்கொண்டே. இரு 69 

.கண்ணாயிரம்‌.”” 

சுரேஷாக்குச்‌ சிரிப்பு, ஒரேயடியாச்‌ இரிப்பு, 

- ₹ஏன்‌ சிரிக்கிறே துரை?” 

₹*இருக்கிற ரெண்டு கண்ணே சரியில்லே, சண்‌ ஆயிர 
மாம்‌ [?” 

2 உண்‌...தவடையிலே போட்டுக்க”£” தான்‌ போட்டுக்‌ 
கொண்டான்‌. ஆத்தா வீசிடுவா, கோவம்‌ வந்துட்டா,” ”. 

அத்தா யாரு?” ப 

1*உனக்குத்‌ தெரியாது?” தெரிய வேணாம்‌. 

 * உனக்குக்‌ கண்‌ தெரியுமோ??? 

என்‌ ஆத்தா என்னை வவுத்துலே சுமக்கையிலேயே அவ 
மேலே ஆத்தா சுமையா இறங்கிட்டா. பூத்த கண்ணோடு 
தான்‌ குளந்மித விளுந்தது. உடம்பெல்லாம்‌ கண்‌, அப்பவே 
குளுந்திட்டிருந்தால்‌ இந்த அவதியேயேல்லாம்‌ ஏன்‌? ஆனா 
அவள்‌ சித்தம்‌ இப்பிடி, இப்பிடியும்‌ ஒரு புறான்னு அவள்‌ 
கையாலே அந்தரத்தில்‌ வீசியெறிஞ்சுட்டா. நானும்‌ பறந்‌ 
துட்டுத்தானிருக்கேன்‌.””. 

நீ சொல்றது ஒண்ணுமே புரியல்லே!” * 

“குழந்தை 

என்னைக்‌ குழந்தென்னாதே[1' சீற்றத்துடன்‌ பையன்‌ 
கத்தினான்‌. 

அப்போ நீ என்ன தாத்தாவர2”? 

அப்போ நீ என்ன தாத்தாவா?”” கண்ணாயிரம்‌ 
செளகரியமாய்ப்‌ புல்லில்‌ சாய்ந்துகொண்டான்‌. பில்‌ 
மெத்தையின்‌ ஸொகுஸில்‌ ஒரு மதமதப்பு, ஒரு புல்லைப்‌ 
பிடுங்கி மெல்ல ஆரம்பித்தான்‌. 

"நான்‌ தாத்தா இல்லே.” 

“ஏன்‌ வெறி பிடிச்சு சுத்தறே? இப்போ என்ன ஆயிடுச்சு.? 


70 லாட சி, ராமாமிருதம்‌ 


“என்னை எல்லாரும்‌ குழந்தை குழந்தைன்னு 
அடக்கறா.”” பையன்‌ குரலில்‌ கண்ணீர்‌ துளும்பிற்று, 


எதிலும்‌ சேத்துக்க மாட்டேன்கறா. .ஸுரேஸஷ்‌, 
பெரியவா பேசண்டிருக்கோம்‌. மாடிக்குப்‌ போ...” அப்பா 
அதட்றா. *ஓயற காலத்துலே நான்‌ ஒண்ணைப்‌ பெத்துட்டும்‌ 
படற பாடு"ன்னு அம்மா அலுத்துக்கறா. **ஸு$ேஷ்‌, நானும்‌: 
ஸுரேஷாம்‌ பேசறதை--௮து இன்னொண்ணு ஸ்‌ஈரேஷ்‌--. 
ஓட்டுக்கேட்டு ஒண்ணுக்கு மூணா அப்பாகிட்டே கோழி 
மூட்டிக்‌ கொடுக்கவா? என்ன வேடிக்கை பாக்கறே?” ' அக்கா 
விரட்டறா; எதிர்வீட்டுப்‌ பக்கத்து வீட்டுப்‌ பசங்க எந்த: 
விளையாட்டிலும்‌ சேத்துக்க மாட்டேங்கறாங்க. எனக்கு. 
இன்னும்‌ நாலு வயச போகணுமாம்‌. அண்ணாதான்‌ 
சிகரெட்‌ பிடிக்கறது எனக்குத்‌ தெரியாதுன்னு நெனச்சுண்‌: 
டிருக்கான்‌, எனக்குத்‌ தெரிஞ்சால்தான்‌ என்னன்னு நெனச்‌ 
சுண்டிருக்கான்‌. நான்‌ இன்னும்‌ அப்பாகிட்டே சொல்லல்லே- 
என்னை ஒரு ஆளா மதிக்கல்லே,” ” 

7: அடி சக்கை, நீ பெரிய அளுதான்‌, பாப்பா] * 


ஸு ரஷாக்கு மண்டையுள்‌ தளைத்தது, *ஈஜிம்மீ! ஏ 
ஜிம்மி[”* 

கண்ணாயிரம்‌ அலறிப்‌ புடைத்துக்கொண்டு எழுந்தான்‌. 
"வேணாம்‌ என்னதுரை வேணாம்‌!?? 


ஸுரேஷாக்குச்‌ இரிப்பு, ஒரே சிரிப்பு, ஈசும்மா சுமா 
ஒள்ளாட்டிக்கு, ஜிம்மி இப்போதைக்கு வராது. எங்கே 
தொலைஞ்சதோர? * 

கண்ணாயிரத்துக்குத்‌ தைரியம்‌ கொடுக்கவில்லை, இந்தம்‌: 
பணம்‌ படைச்சவங்களையே நம்பறதுக்கல்லை, இவன்‌ 
கோொளந்தை. ஆனால்‌ இவன்‌ வந்த வழி என்ன பாடு. 
படுத்தறான்‌. காத்தோ கண்ணைச்‌ சொருவுது, குதிரை 
மாதிரி ஒரு தடலையாட்டியும்‌ புரண்டெழுந்தாத்தான்‌ 
வசப்படும்‌. அனால்‌ இது? கண்‌ அசரவிடாது போலிருக்குதே 8 


ஓடிக்கொண்டே இரு 33 


ஆனால்‌ இருவருமே சொல்லி வைத்தாற்போல்‌ சற்று 
நேரம்‌ அடங்கனர்‌. 


இதுவரை நின்றுகொண்டிருந்த இடத்தில்‌ ஸுரேஷ்‌ 


அப்படியே குந்திட்டு உட்கார்ந்து முழங்காலைக்‌ கட்டிக்‌ 
கொண்டான்‌. 


இடத்தின்‌ அமைதி . இருவரையும்‌ தன்‌ பக 
இழைத்துக்‌ கொண்டது, ப ட 

என்னைப்‌ பார்‌, என்னைக்‌ கேள்‌ என்டிற மாரி, 

கண்‌ உள்ளவர்‌ என்னைப்‌ பார்க்கட்டும்‌; 

கண்‌ இல்லாதவர்‌ என்னைக்‌ கேட்கட்டும்‌. 

அதுவும்‌ இல்லாதவர்‌ அவர்மேல்‌ நான்‌ படர்வதில்‌, என்‌ 
தழுவலில்‌ என்னை உணரம்டும்‌-- என்கிற மாதிரி, 

என்‌ வேர்‌, கண்‌, மூக்கு, செவி, பாஷை இன்னும்‌ எது 
எதையோ தாண்டி ஓடுகிறது, 

அதனால்‌ எல்லோரும்‌ என்‌ குழந்தைகள்‌ என்கிற மா இரி, 

என்‌ குழந்தைகளா] சற்று நேரம்‌ சும்மாயிருந்து பாருங்‌ 
கள்‌. இதுதான்‌ என்‌ பாஷை, உங்களுக்கும்‌ புமிந்த பாஷை 
என்கிற மா .இரி, 

அவர்களை வாய்‌ பொத்தியது எது என்று அறியாமலே 
இருவரும்‌ மெளனமாயிருந்தனரா்‌. 

காற்று என்ன ஷோக்காய்ள்‌ இளம்புது காற்றும்‌ ஒரு 
தோழன்தான்‌, எப்படிக்‌ கண்‌ இமையில சன்னத்துலேச 
உடல்‌ ரோமத்துலே, மண்டை மயிர்க்காலுக்குள்ளே புகுத்து 
விளையாடுது/ திச்சாங்களுகளு குஸுமாங்கனி பஹு 
துல்லா--என்னமோ இப்படி உளறத்‌ தோணுது. நெஞ்சிலே 
கன்னுக்குட்டி துள்ளுது. 

₹2-ஃலுூய்‌ அதோ பச்சைக்கிளி ரெண்டு! உன்‌ தலைக்கு 
மேல மரத்துலே, இளையில...”* _ 


72 லா. ௪. ராமாமிருதம்‌ 

பச்சையாம்‌ வெப்பாம்‌ ஊதாவாம்‌ என்னென்னவோ 
சொல்றாங்க, என்னத்தைக்‌ கண்டேன்‌? மூக்கு முகந்து, 
கையால்‌ தொட்டறிஞ்சது, மத்தது ஒண்ணும்‌ அறியேன்‌. 
இவன்சிட்டே சொன்னா இவன்‌ என்ன புரிஞ்சுக்குவான்‌? 

-எங்கப்பாஇட்ட நிஜத்‌ துப்பாக்கியிருக்கு, தெரியு 
மோன்னோ? அதைச்‌ சுவத்திலே மாட்டியிருக்கு. அவர்‌ 
ரூமூக்குள்ளே யாரும்‌ போகக்கூடாது. எப்பவும்‌ பூட்டி 
யிருக்கும்‌. நான்‌ மிஸ்சிஃப்‌ பண்ணுவேனாம்‌. ” * 

£?உங்க அப்பாரு யாரு?” ” 

“:-அஸிஸ்டென்ட்‌ போலீஸ்‌ கமிஷனர்‌, ”” 

₹-ஐயையேர? ” 

₹-நீ ஏன்‌ பயப்படறே? நீ திருடனா??? 

நீங்கள்‌ ஆளை அடிக்கத்‌ தப்பு பண்ணியாவணுமா 
என்ன? போலீஸ்‌ இன்னாலே நாய்‌ துரத்துது. குடல்‌ 
துடிக்குது. 

£“சண்ணாயிரம்‌ பயப்படாதே. நீ தஇருடனில்லேன்னு 
டாடிகட்டே சொல்றேன்‌.” ” 
. எபாடி?”! 

£₹அப்பர,”” 

அவனுக்கு மனம்‌ நெகிழ்ந்தது, 

சின்னதுரை, கட்டே வாயேன்‌,” ” 

ஸுரேஷ்‌ சற்று கட்ட நகர்ந்தான்‌. 

“சின்னதுரை உன்னைத்‌ தொடலாமா??? 
. பையனுக்கு மூக்குத்தண்டு சுருங்கிற்று, நீ டர்ட்டியா 
இருக்கே...?* 

£*அப்படின்னா?”” 


£ஈஅழுக்கு,””. 


ஐடிக்கொண்டே இரு 72 


சச) ஒரு நாளும்‌ தஇிடையாது. நான்‌ தினம்‌ குளிக்‌ 
கறேன்‌, துணியைத்‌ தோச்சுக்‌ கட்டறேன்‌. ஒரு நாள்‌ 
குவறாமல்‌ லைஃப்பாய்‌ நீ வேணும்னா பார்‌. என்‌ உடம்புலே 
அழுக்கு இருக்குதா பார்‌! பொத்தான்களை அவிழ்த்து, 
சொக்காயைத்‌ திறந்தான்‌, 

ஸுரேஷாக்கு வியப்பாயிருந்தது. 

(“அதென்ன தழும்பு தழும்பா, சுழி சுழியா?.-..?”.. 

ஓ?” அவசரமாக இழுத்து மூடிக்கொண்டான்‌, **அது 
தான்‌ ஆத்தா கொடுத்த ஆயிரம்‌ சண்‌,” 

அதெல்லாம்‌ முழிக்குமோ?”?” 

£- நான்‌ என்ன இந்திரனா? நீ எப்படி நினைக்கிறியோ 
அப்பிடி. வெச்சுக்க சின்னதுரை...” 

£- 22?” 

சட்டென்று அவன்‌ மேல்‌ பாய்ந்து அவனைக்‌ கட்டித்‌ 
கதுழுவிக்கொண்டான்‌. அம்மாடி, மெத்து மெத்துனு என்ன 
சொகம்‌. என்ன சொகம்‌! 


என்னை விடு! என்னை விடு!/?”? பையன்‌ திமிறினான்‌. 
ஆலிங்கனம்‌ இறுகிற்று, பையன்‌ திணறினான்‌. இடீரென 
பயம்‌ கவிந்தது. சட்டென்று விட்டான்‌. 


“யூடர்ட்டி பெக்கர்‌! வா, வா. என்‌ டாடிகுட்டே 
சொல்றேன்‌/”* பையன்‌ ௮ழ ஆரம்பித்தான்‌. 


“என்ன குழந்தையாட்டம்‌ அளுவறேறே, சூரப்புலின்னு 
மசொல்லிக்கறே! ஆத்தாகிட்ட மூலை உண்ண நெநனப்பு 
வந்திடுச்சா? உன்‌ டாடி கரடி--இங்கக எங்கேடா இருக்கு??? 


“இங்கேதான்‌ நாங்கள்‌ பிக்னிக்‌ வந்திருக்கோம்‌. 448 
ஐஸ்கிரீம்‌ வாங்கிண்டு வரப்போனான்‌, இப்போ வந்‌ திருப்‌ 
பான்‌, அப்பாவைக்‌ கரடி என்திறே? இப்பசவ உன்னை 
இழுத்துண்டு வரச்சொல்றேன்‌ 183? ப 


74 லா, ௪. ராமாமிருதம்‌ 


அமுதுகொண்டே ஓடினான்‌. 

கண்ணாயிரம்‌ அலறிப்‌ புடைத்துக்கொண்டு எழுந்தான்‌ , 
(ஈஇன்னதுரை! சின்னதுரை [?” 

வா? வா!” 

ரவா] வார? 

வர] வா”? 

- கண்ணாயிரம்‌ பதறிப்‌ பதறித்‌ தேடியெடுத்துத்‌ தோளில்‌ 
மாட்டிக்கொண்டான்‌, ஓடினான்‌. கல்லோ, வேரோ, 
புல்லோ, எதுவோ தடுக்கற்று, ஒரு வழியாக விழாமல்‌ 
சமாளிக்கும்‌ தத்தளிப்பில்‌ முகமும்‌ கைகளும்‌ தரையோடு 
ஒட்டின. புல்‌ செழிப்பின்‌ மறைவில்‌ அந்த நிலையில்‌ அவன்‌ 
விழுந்தடித்து ஓடுகையில்‌, வேட்டைக்குத்‌ தப்பி ஓடும்‌ நாலு 
கால்‌ பிராணியாய்த்‌ தோன்றினான்‌. 

ஓடு! ஓடு! ஓடிக்கொண்டேயிரு! 





"குபீரென்று தாழம்பூ மணம்‌ அறையைத்‌ தூக்கிற்று- 
நள்ளிரவில்‌ யோசனையின்‌ அரை மயக்கத்திலிருந்து--என்‌ 
வயதில்‌ எதைத்‌ தூக்கம்‌ என்று சொல்வது? ஆயிரம்‌ கவலை 
நானாக விலைக்கு வாங்கிக்கொண்டது, பிறர்‌ எனக்குத்‌ 
குந்து அதற்கும்‌ பழி என்மேல்‌ சுமத்துவது... கொடுத்த கடன்‌ 
கள்‌ தஞ்சாவூர்‌ பொம்மை மாதிரி தலையை ஆட்டுகின்றன. 


(“கொடுக்க மாட்டேன்னா சொல்லுறேன்‌? வாங்கினகை 
இல்லேன்னா நாக்குப்‌ புழுத்துப்‌ போயிடும்‌, ஆனால்‌ நீங்கள்‌ 
கொஞ்சம்‌ பொறுக்கணும்‌, எப்போன்னு கேட்டால்‌ எப்படிச்‌ 
சொல்லுவது? காலம்‌ போற போக்கு உங்களுக்குத்‌ தெரியா 
இல்லே, பொண்ணுக்குப்‌ போன மாதம்‌ ஆபட்ஸ்பரியில்‌ 
பூப்பு கொண்டாடினேன்‌. அழைப்பு வந்திருக்குமே, பார்த்‌ 
தீங்களா? ஒண்ணே அடக்கம்‌ ரூ, மூணு ஆவுது. ஊரே 
"திரண்டு வந்தது, ஷேக்‌ சன்னமெளலானா வெச்சிருந்தேன்‌. 
சாமிதான்‌ வரல்லே. சாமிக்குக்‌ கோவம்‌, ஓண்ணு 
வெச்சுக்கங்க. ஓங்களது செல்லிக்காசு ஒண்ணு போவாது. 
கொஞ்சம்‌ முன்னே பின்னே! அவ்வளவுதான்‌?” 


.... அவனுக்குப்‌ பூப்புக்கு அழைப்பு ஒண்ணு ரூ. 5/-எனக்கு 
அரிசிக்காரனுக்கும்‌, பால்காரனுக்கும்‌ நாளை சால்ஜாப்பு 
சொல்லியாகணும்‌, இவன்‌ வட்டியை அளக்கவே இவ்வளவு 
பேச்சு, முதல்‌, முள்மேல்‌ போட்ட துணி. அம்மா, உன்‌ 


76 லா. ௪. ராமாமிருதம்‌ 


காப்பிக்கொட்டைச்‌ சங்இலிக்குத்‌ தலை வலிக்கிறது. நீ 
காலமாகி வருடம்‌ பன்னிரண்டு. உன்‌ கழுத்திலிருந்த 
மதிமைக்கு இத்தனை நாள்‌ காப்பாற்றி வைத்திருந்தேன்‌, 
இனி என்‌ செய்வேன்‌, ஒண்ணும்‌ புரியல்லியே/) 


மையிருளில்‌, நள்ளிரவில்‌, குபீரென்று தாழம்பூ மணம்‌ 
அறையைத்‌ தூக்கிற்று. இது ஒரு தொழிற்சாலைகள்‌ 
"நிறைந்த பகுதி. திடீரென்று வேளையில்லாத வேளையில்‌ 
தார்‌, ரப்பர்‌, வறுத்த காப்பிக்கொட்டை--இதுபோன்ற 
வாடைகள்‌, பிறகு நாற்றங்கள்‌--நான்‌ செந்தமிழ்‌ பேச 
வில்லை, நாற்றம்‌ என்றால்‌ நாற்றத்தைத்தான்‌ குறிக்‌ 
கிறேன்‌. இளம்பும்‌. ஆனால்‌ வழக்கமாக தாழம்பூ 
மணத்தைப்‌ பாம்பின்‌ நடமாட்டத்தோடு இணைத்துப்‌ பேசு 
வார்கள்‌. என்‌ அறைச்சுவர்‌ வெடிப்பில்‌ சுகமாகப்‌ படுத்துக்‌ 
கொண்டிருக்கிறதோ...?  ஈகுப்‌'பென்று வேர்த்துவிட்டதுஃ 
விளக்கைப்‌ போட பயம்‌. 


முதலில்‌ இருக்கிறதோ இல்லையோ? மணங்கொண்டு 
மனம்‌ சிருஷ்டித்ததுதானே என்று மனத்தைத்‌ தாண்டி 
துணிச்சல்‌ வரவில்லை. மீமலே ஊறும்வரை (சில்லென்று 
அல்லித்தண்டு மாதிரியிருக்குமாமே/! அல்லித்தண்டைப்‌ 
பார்க்கவோ, பார்த்திருந்தாலும்‌ அதைத்‌ தொடவோ 
நேர்ந்ததில்லை) அல்ல... வெடுக்கென்று பிடுங்கி அலறிப்‌ 
புடைத்துக்கொண்டு எழுத்‌ இருக்கும்வரை விளக்கைப்‌ 
போடத்‌ துணிச்சல்‌ இல்லை. முதலில்‌ கைகால்களில்‌ செய 
லில்லை. பயமா? மண மயக்கமா? அதுவும்‌ இதுவுமாய்‌ 
- என்னைப்‌ பழைய வாசனைகளில்‌, படகாய்‌ இழுத்துச்‌ 
சென்றன. 

மஞ்சள்‌ குங்குமத்துடன்‌ ௮ம்‌.மா வாழ்ந்த நாளில்‌ கூந்தல்‌ 
முடிச்சில்‌ சமயங்களில்‌ தாழம்‌ மடல்‌, சொருகிய கத்திபோல்‌ 
சன்ன பேனாக்கத்தி--எட்டிப்‌ பார்க்கும்‌. எந்தப்‌. பூவுமே 
அப்படித்தான்‌. மல்லியானால்‌ சும்மா இரண்டு பூ. சாமந்தி 
ஒண்ணே ஓண்ணு. “ரோஜா வைத்துக்கொண்டு பார்த்த. 


ஆஹாதி 77 


யில்லை, அம்மா பூவைச்‌ சரமாக அணிந்தே நாங்கள்‌: 
பார்த்ததில்லை. பின்னிப்‌ பூ முடிக்கும்‌ நாளிலேயே அம்மா 
பின்னிக்கொள்வதை விட்டாச்சு, அப்பாவுக்கும்‌ அம்மா 
வுக்கும்‌ ஏதோ சச்சரவு. நான்‌ கைக்குமந்தையோ.- கையைப்‌ 
பிடித்துக்கொள்கிற குழந்தையோ, தாழம்பூ ஜடை தைத்‌ 
துக்கொண்டு அம்மா பெருமையாக அப்பாவிடம்‌ காட்டவர 
அப்பா நோயாளி. பல கவலைகள்‌, ஏதோ கொடுமையாகச்‌ 
சொல்ல. (என்னென்று எனக்குத்‌ தெரிந்தாலும்‌ சொல்ல 
மாட்டேன்‌.) ப 


ட அம்மா ரோஷக்காரி. அன்றினத்பு பின்னிக்கொள் 
வதையே விட்டுவிட்டாள்‌... பிறகு மாமியார்‌ மருமகளுக்குப்‌ 
பரிந்தகொண்டு பிள்ளையைக்‌ கடிந்துகொள்ள, அப்பாவே 
பச்சாத்தாபங்‌ கண்டு அம்மாவிடம்‌ மன்னிப்பு கேட்டுக்‌. 
கொண்டும்‌, பிறகு மாமியார்‌, நாட்டுப்பெண்ணைக்‌ கடிந்து: 
கொண்டு, £1நன்னாயிருக்குடி நீ வஞ்சம்‌ கொண்டாடறது, 
என்‌ பிள்ளை ஏற்கெனவே €க்காளியா இருக்கான்‌ [”” ஊ.. 
ஹும்‌. 


கடையில்‌ சமாதானச்‌ சின்னமாக, பகவான்‌ தாழம்‌ 
பூவை மன்னித்தமாதிரி அம்மாவின்‌ கூந்தல்‌ முடிச்சில்‌. 
சமயங்களில்‌ சொருகிய சின்ன பேனாக்கத்‌ திபோல்‌ தாழம்பூ. 
மடல்‌ தகதகவென கமகமக்கும்‌, அல்லது கமகமவென தக 
துகக்குமா? கமகம தக தக... இந்தனையின்‌ ஸ்வரம்‌ எப்படி 
மணக்கிறது! 


அப்பாவின்‌ நோய்க்கும்‌ எரிச்சலுக்கும்‌ ஆனால்‌ காரண 
முண்டு. நான்‌ யார்‌ பக்கமும்‌ கட்சி பேச வரவில்லை, 


இப்பவும்‌ ஆஸ்துமாவுக்கு நிரந்தர குணம்‌ உண்டோ? 
எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ அப்போது மருந்துகள்‌, 
குகள்‌, மாத்திரைகள்‌ இந்த அளவுக்கு முன்னேற 
வில்லையே? அவரை உயிரோடு காணனும்னா பட்டண 


16 லா. ௪, ராமாமிருதம்‌ 


வாசம்‌ இனிமேல்‌ அவருக்கு ஆகாது, திறந்தவெளியும்‌ 
காற்றோட்டமும்‌ காண திராமத்துக்குப்‌ போயிடுங்கள்‌” 
என்று வைத்தியன்‌ தீர்ப்பு அளித்துவிட்டான்‌. 

அப்பா யானைக்குட்டி மாதிரியிருப்பார்‌. தொந்தி 
யில்லை, கெட்டிச்‌ சதை, காலையில்‌ டர்பனைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு சளெம்பிவிட்டாரானால்‌, வெறும்‌ டியூஷனிலேயே 
மாதம்‌ ரூ, 800/- வருமானம்‌. பள்ளிக்கூடத்தில்‌ சம்பளம்‌ 
தவிர, பரீட்சைத்தாள்‌ திருத்தல்‌ 12141. அடேயப்பா! அந்த 
நாளில்‌ அது என்ன கடல்‌ தெரியுமா? கப்பலில்தான்‌ மிதந்‌ 
தோம்‌, என்ன செல்வாக்கு, எத்தனை உறவுகள்‌! வருவோ 
ருக்கும்‌ போவோருக்கும்‌ எங்கள்‌ வீடு ஒரு ஐங்ஷன்‌, இரண்டு 
வேளையும்‌ பருப்போடு சமையல்‌, இரண்டு வேளை டிபன்‌, 
நொறுக்குத்‌ இனி; எத்தனை வேளை வேணுமானாலும்‌ 
காபி. அம்மாவுக்கு நன்னா பண்ணனும்‌, நாலுபேருக்கும்‌ 
கொடுக்கணும்‌. தவிர, விருந்தினர்கள்‌ நாங்கள்‌ வெறுங்கை 
யோடு வரவில்லை என்று ஜாடை காட்டும்‌ பிஸ்கட்‌ 
பாக்கெட்‌, காராபூந்தி பொட்டலம்‌, வாழைப்பழச்‌ சப்பு. 
இதெல்லாம்‌, குழந்தைகள்‌ எங்களுக்கு அலுத்துவிட்டால்‌ 
அப்புறம்‌ நாங்கள்‌ குழந்தைகள்‌ எப்படி...? 

ஒரு நிமிஷம்‌ சும்மாயிருக்க முடியாத ௮ப்பாவைத்‌ இடீ 
ரென்று இராமத்தில்‌ எங்கோ போர்டு ஸ்கூலில்‌, முப்பது 
ரூபாய்‌ சம்பளத்தில்‌ கள்ளிவிட்டால்‌... 

மேர்ன௦118-வுக்கு மணி 12 அடித்தாற்பபோல்‌--மந்திரக்‌ 
கோல்‌ வீச்சுப்போல்‌, எல்லாம்‌ திடீரென்று “அந்த நாளாக” 
மாறிப்போனால்‌ அப்பாவுக்கு எப்படித்‌ தாங்க முடியும்‌? 


அம்மாவின்‌ சரடு உரத்தில்கான்‌ ஐயாவின்‌ மூச்சு 
 இழையோடுது. பாட்டி நீங்க இனி ஊர்க்கவலையைப்‌ 
படாதீங்க, ஒழுங்கா நீங்க புள்ளை கைக்கொள்ளி வாங்‌ 
கிட்டுப்‌ போறவழியைப்‌ பாருங்க” “ன்னு குடும்பத்தின்‌ பரம்‌ 
ப்ரை: ஜோஸ்யன்‌ சாமிநாத பண்டிதன்‌ அம்மாவுக்கும்‌ 
யாட்டிக்கும்‌ தீர்ப்பு சொல்லிவிட்டான்‌. 


ஆஹாுதி 79 


கூட்டமும்‌ கும்மாளமும்‌ சிட்டாய்ப்‌ பறந்துவிட்டது 
அனுதாபம்‌ விசாரிக்கக்கூட ஒருவரும்‌ வரவில்லை, அப்பா 
கான்‌ பொருமுவார்‌. அம்மா 00ம்‌ கோச. ₹நமக்கு நாம்‌ 
இருக்கும்வரை நமக்குக்‌ கவலையில்லை” என்று சொல்லிக்‌ 
கொண்டே குத்துவிளக்கை ஏற்றுவாள்‌. ஆனால்‌ இன்னும்‌ 
பின்னித்‌ தொங்கவிட்டுக்‌ கொள்ளவில்லை. எடுத்துக்‌ கட்டிக்‌ 
கொள்ளவில்லை, சபதத்தில்‌ முடித்த கூந்தலில்‌ ஒரு 
தாழம்பூ மடல்‌ கத்திபோல்‌ அம்மா பேச்சுக்கு சாட்சியாகக்‌ 
குத்திட்டு நிற்கும்‌. 

நமக்கு நாம்‌ என்று சவால்‌ விடலாம்‌. ஆனால்‌ நடை 
முறையில்‌... ப 


ஒருமூறை சித்தப்பா பட்டணத்‌ இலிருந்து நாலு நாள்‌ 
ரஜாவில்‌ வந்திருந்தார்‌. 


சப்தரிஷி, இந்தப்‌ பையன்கள்‌ இங்கேயிருந்தால்‌ மாடு 
மேய்க்கத்தான்‌ டப அழல. மூத்தது ரெண்டையும்‌ 
என்னோடு அனுப்பி வை, 


நீ சொல்றது என்னமோ வாஸ்தவந்தான்‌. ஆனால்‌ 
அம்பி, என்‌ நிலை உனக்குத்‌ தெரியும்‌. அவர்கள்‌ சம்பளத்‌ 
துக்கோ, சாப்பாட்டுக்கோட ஓத்தாசையா பணம்‌ 
அனுப்பவோ எனக்கு வழியில்லை.” ” 


"என்னடா பிரிச்சுப்‌ பேசறே?”£--இத்தப்பா சீறினார்‌. 
அந்த நாளின்‌ வேர்களே வேறு! என்னையும்‌ சிவாவையும்‌ 
அழைத்துக்கொண்டு வந்துவிட்டார்‌. 

1 நன்னாப்‌ படிச்சு இறக்கையை விரிச்சு முன்னேறப்‌ 
பாருங்கோ. 

2சமத்தாப்‌ படிங்கோ,.'”” 

தித்தப்பாவின்‌ யதார்த்த புத்‌ திமதிக்கும்‌; அம்‌.மாவின்‌' 
ஆூபலத்துக்குமிடையே எங்கள்‌ அதிர்ஷ்டமும்‌ சேர்ந்து 
கொண்டு நாங்கள்‌ சிரத்தையாகவே படித்தோம்‌. சிவா 


80 லா.ச.ராமாமிருதம்‌ 


பரவாயில்லை. நானே  சொல்லிக்கொண்டாலும்‌ என்‌ 
மார்க்குகள்‌ ஏற்றம்தான்‌. ஏழாம்‌ வகுப்பிலிருந்தே நான்‌ 
106711 8010181811 ஃ ப 


வருடம்‌ மும்முறை நவராத்திரி, கிறிஸ்துமஸ்‌, கோடை. 
விடுமுறைக்கு கிராமத்துக்கு வந்துவிடுவோம்‌. 


அம்மாவிடம்‌ பால்‌ குடிக்கப்‌ போறேளா...?' இத்து 
கேலி பண்ணுவாள்‌. ரோசமாயிருக்கும்‌. ஆனால்‌ நாங்கள்‌ 
ரோசங்‌ கெட்டவர்கள்‌, ஒரு வேடிக்சை. சென்னையில்‌ 
அவ்வளவு ஒற்றுமையாக இருப்‌3பாமே... இங்கே காலடி. 
வைத்ததுதான்‌ தாமதம்‌, பழி, சண்டை எங்களிடையே 
மூண்டுவிடும்‌! என்‌ ராசிடா['” அம்மா தலையிலடித்துக்‌. 
கொள்வாள்‌, ப ப 


எனக்குப்‌ பன்னிரண்டு; அவனுக்குப்‌ பத்து- அண்ணன்‌ 
கும்பிகளிடையே சண்டை வரக்கூடாதென்றால்‌ ஒன்று 
இரட்டைப்‌ பிறவியாயிருக்கணும்‌. அல்லது வயது வித்தி 
யாசம்‌ கணிசமாயிருச்கணும்‌ இப்படி இரண்டுங்கெட்டா 
னாய்‌ இரண்டு மூணு வயதிருந்தால்‌, பிறந்ததிலிருந்தே 
பங்காளிக்‌ சாய்ச்சல்தான்‌£ எல்லாவற்றிலும்‌ மேல்‌, 
அண்ணன்‌ தம்பியாப்‌ பிறக்கக்கூடாது. ப 


பிள்ளைகள்‌ விடுமுறைக்கு வந்திருக்குக! அம்மா வித. 
விதமா எங்களைக்‌ கவனிப்பாள்‌, வெங்காய சாம்பார்‌, 
உருளைக்கிழங்கு வறுவல்‌, கத்தரிக்காய்‌ எண்ணெய்க்கறி, 
பதக்கம்‌ பதக்கமாக வெங்காய பஜ்ஜி, பின்னால்‌ வயிற்றை. 
ஒடுக்கி, வாயொடுக்கி என்ன ஆறதோ? இப்போ எல்லோரும்‌ 
சேர்ந்து சந்தோஷமாயிருக்கோம்‌. அன்றிலிருந்து இன்று. 
வரை ஆயிரம்‌ பேசுறோம்‌... கலை, வேதாந்தம்‌, 
விஞ்ஞானம்‌, ஆனால்‌ எல்லாம்‌ கடைசியில்‌ முடிவது இனி 
யிலும்‌ திண்டியிலும்தான்‌ [ 


ஆஹுதி 84 

ஓர்‌ இரவு மதறாளில்‌ புயல்‌ அடித்தது. தெருவில்‌ குந்திக்‌ 
கம்பங்களிடையில்‌ காற்று ஊளையிட்டது. நாங்களிருவரும்‌ 
போர்வைக்குள்‌ வெடவெடவென்று, ஒருவரையொருவர்‌ 
அணைத்தபடி நடுங்குக்கொண்டிருந்சதோம்‌. குளிரினால்‌ 
அல்ல. றர போர்வை நல்ல கதகதப்பு, ஊரிலே அம்மா, 
௮ப்பா, பானு, வைத்தி, ராமு இப்போ என்ன பண்ணிண்‌ 
டிருக்காளேோ பழைய வீடாச்சே! பெருந்திருவே--(இது 
பாட்டி பாடம்‌: “எது என்னவானாலும்‌ நம்‌ குலதெய்வத்தை 
மறந்துடாதேங்கோ ) அவாளைக்‌ காப்பாத்து! 


ஆனால்‌, நான்‌ இங்கே சொல்லவந்தது, சித்தப்பா 
வீட்டுக்கு நாங்கள்‌ போனபிறகு திரும்பிய முதல்‌ நவராத்திரி 
விடுமுறைபோது நேர்ந்த ஒரு சம்பவம்‌ பற்றி, என்னவோ. 
ஆரம்பித்து, எங்கெங்கோ சுற்றி வந்துவிட்டேன்‌. 


நவராத்திரி வெள்ளிக்கிழமை அம்மா பாயசம்‌ பண்ணி 
னாள்‌. பண்ணிக்கொண்டிருந்தாள்‌, சேமியாப்‌ பாயசம்‌, 


ஏண்டி மதி சேமாயி, நைவேத்யத்துக்கு எடுத்ததோ? 
பாட்டியிருந்தால்‌ கேட்டிருப்பாள்‌. பாட்டி சென்னையில்‌ 
இருந்தாள்‌: ஆனால்‌ அம்மா அதுக்கும்‌ பதில்‌ வைத்திருப்‌ 
பாள்‌, ஆமாம்‌; சாமிபேரில்‌ நாம்தானே குடிக்கிறோம்‌] 
ஏகோ பாயசத்தில்‌ பாலை அம்பாள்‌ ஏத்துண்டால்‌ சரி.”* 
சேமியா பாயசம்னா எனக்கு உ௰ர்‌4 


இடீரென சிவாவுக்கும்‌, எனக்கும்‌ போர்‌ வந்துவிட்டது. 
காரணம்‌ வேணுமா என்ன...? மறந்துபோச்சு, எல்லாரும்‌ 
இந்நாட்டு மன்னர்கள்‌ அப்பவே என்‌ தமிழ்ப்‌ பாடத்தில்‌ வந்‌ 
தச்சு! ஏதோ ஸ்லேட்டு குச்சி அல்ல, துண்டு பென்சில்‌ 
அல்ல. ஓட்டுபொம்மை அல்ல... ஒண்ணுமே வேண்டாம்‌. 
“நீ ஏண்டா என்னையே பாத்துண்டிருக்கே...? அது 
போதுமே--நேரே கைகலப்புத்‌ தான்‌. கட்டிப்பிடித்து 
"விழுந்து அடுப்படியில்‌, அம்மா காலடியில்‌ பூனைக்குட்டி. 
போல்‌ உருண்டோம்‌. 


உஎு6 


82 லா, ௪. ராமாமிருதம்‌ 


“?சனியன்களா நெநருப்பிலே சாக இங்கேதான்‌ வேளை 
தேடினேளா...? மொத்து மொத்து... மொத்தல்‌ இரண்டு 
பேருக்குமே விழுந்தது. கைப்பாத்திரத்தாலேயே தம்பி 
தலையில்‌ நெத்தினாள்‌. அவன்‌ துடைத்துக்கொண்டு ஓடிப்‌ 
- போய்விட்டான்‌. அவனை உத்தேூக்கையில்‌ எனக்குக்‌ 
கிடைத்த தண்டனை ஒன்றுமேயில்லை, 


நான்‌ பேசாமல்‌ போய்‌ கூடத்தில்‌ ஒரு மூலையில்‌ உட்‌. 
கார்ந்து கொண்டேன்‌... வேதாளம்‌ என்னுள்‌ வேலை செய்ய 
ஆரம்பித்தது. அம்மா என்னை அடிக்கலாமா? இத்தனை 
நாள்‌ பிரிஞ்சுட்டு ஊரிலிருந்து வந்திருக்கேனே! நன்னாப்‌ 
படிக்கறேனே! ராமேசுவரம்‌ போய்‌ தவங்கிடந்து பெற்ற 
பிள்ளையாச்சே! அம்மா ஜாடையை வேறு அப்படியே 
உரிச்சு வெச்சிருக்குன்னு எல்லாரும்‌ சொல்றாளே! நான்‌ 
அப்போ எவ்வளவு அருமையாயிருக்கணும்‌! புறுபுறுவுக்குப்‌ 
பளிச்சசன்று தனித்தனியாக வாதநிகள்‌ உறுதி தெளிய 
வில்லை. ஆனால்‌, அடிப்படை என்னவோ இதுதான்‌. இது: 
வாய்த்தானிருக்கணும்‌, 


குங்குமப்பூ கூடத்துக்கு மிதந்து வந்தது, அம்மா ஒண்ணு 
குறை வைக்கமாட்டாள்‌. 


சாப்பிட வாங்கோ பசங்களா [”? 


சிவா அப்பவே கையில்‌ பொரித்த அப்பளத்துடன்‌ 
சமையலறையிலிருந்து வந்தாச்சு. அம்மா சாமிக்குக்‌ கை. 
யெல்லாம்‌ சமையலறையிலிருந்தே காட்டிவிடுவாள்‌, பாட்டி 
யிருந்தால்‌ பூஜை, ஸ்‌2தாத்திரம்‌ இன்னும்‌ அரைமணி நேரம்‌ 
கூட ஆகும்‌, பசி வயிற்றைக்‌ இள்ளிற்று. 


அம்‌.மாவே இன்னிக்கு எல்லாருக்கும்‌  தாலங்களை 
அலம்பிழ்வைத்துவிட்டாள்‌. 


ஆஹ்‌ாதி 88 


சாஸ்திரத்துக்கு முன்கலத்துக்குப்‌ பாயசத்தைச்‌ சொட்ட 
என்னிடம்‌ வந்ததும்‌ மான்‌ இரண்டு கைகளையும்‌ குறுக்கே 
மடித்துக்கொண்டு வேண்டாம்‌ என்கிற முறையில்‌ தாலத்தின்‌ 
மேல்‌ முதுகு வரை முகம்‌ கவிழ்ந்தேன்‌. அம்மாவுக்குச்‌ சிரிப்பு 
வந்துவிட்டது. ்‌ 

6அஇரென்னடா நாட்டியப்‌ போஸ்‌? நிமிர்‌; அப்புறம்‌, 
நிறைய ஊரத்தறேன்‌.”” 

நான்‌ பேசவில்லை. தலையை உரமாக ஆட்டினேன்‌. 


£ எனக்கு வேலை தலைக்கு மேல்‌ இருக்கு. நேரங்‌ 
இடத்தாதே. உன்‌ விளையாட்டெல்லாம்‌ அப்புறம்‌. ஊம்‌/”” 


தாலத்தை மறைத்த கை கலையாமல்‌ நான்‌ அவளையே 
முறைத்துப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 
: என்னேங்கறே? பாயசம்‌ வேண்டாமா??? 

. *வேண்டாம்‌”' என்கிற முறையில்‌ தலையை ஆட்டினேன்‌ . 
வேண்டாம்‌?--ஈரித்த முகம்‌ இறுகத்‌ தலைப்பட்டது. 
வேண்டாம்‌?” ” 
அவ்வளவுதான்‌. உருவியோடு தூக்கிக்கொண்டு போய்ப்‌ 

-படக்‌”கென்று தொட்டி முற்றத்தில்‌ சாய்த்துவிட்டாள்‌. 


எனக்கு உடம்பு வெலவெலத்துப்‌ போய்விட்டது. ஏன்‌ 
உண்மையைச்‌ சொல்கறேனே--அரை நனைத்துவிட்டது. 
நான்‌ எதிர்பார்த்தது இது அல்லவே! எல்லா அம்மாக்கள்‌ 
மாதிரி: **குங்குமப்பூ போட்டிருக்கேண்டா... கறந்த பாலைக்‌ 
காய்ச்சிவிட்டிருக்கேண்டா... அத்தனையும்‌ நதெய்டா 1! 
உனக்குப்‌ பிடிக்குமேன்னு பண்ணினேண்டா।! உனக்குன்னு 
பண்ணினளேண்டா [ வேண்டாங்காதடா கண்ணூ..” . 


அட, என்‌ வயதுக்கு மடியில்‌ வைத்துக்‌ கொஞ்ச வேண்‌ 
டாம்‌ ஒரு கண்ணுக்கு வயசு மீறிப்போயிடுத்தா என்ன? 


44 லா. ௪, ராமாமிருதம்‌ 


அம்மாவைப்‌ பார்க்கப்‌ பயமாயிருந்தது. அவள்‌ கண்கள்‌ 
கொ தித்தன. முகம்‌ குங்குமப்‌ பிழம்பாகஇவிட்டது. என்‌ தம்பி 
கள்‌, தங்கைகள்‌ அழ ஆரம்பிச்சுடுத்துகள்‌, 1௮ம்்‌.மா ன்னு 
அலறிண்டு எல்லாரும்‌ ஓடிப்போய்‌ அவளைக்‌ கட்டிண்டோம்‌, 
எங்களை அணைத்துக்‌ கொண்டாள்‌. 


சமையலறையைக்‌ குங்குமப்பூவின்‌ மணம்‌ தாக்கிற்று, 
யாகக்குண்டம்‌ போல்‌ தொட்டி முற்றத்தில்‌ ஆவி புகைந்தது. 
முந்திரியும்‌, வறுத்த திராஷைப்‌ பழங்களும்‌ அத்தனை முழி 
களாய்‌ விழித்தன. சேமியா, ஆவியின்‌ அசைவில்‌ தெளிந்தது, 
அம்மாவின்‌ கூந்தல்‌ முடிச்சிலிருந்து ஒரு மல்லிப்பூ அதில்‌ 
உதிர்ந்திருந்தது. 


அன்றிரவு அம்மா மறுபடியும்‌ சேமியா பாயசம்‌ பண்ணி 
னாள்‌. நன்றாய்த்தானிருந்திருக்க வேண்டும்‌. அம்மாவுக்கு 
வேறெப்படியும்‌ பண்ண முடியாது, ஆனால்‌, இது சலித்த 
பாயசம்‌ பண்ணி, நாங்கள்‌ யாருமே சுவைக்காது ஆஹாதி 
யாகப்‌ போன பாயசம்தான்‌. பாயசம்‌ எனக்கு, 


அந்த நாளின்‌ வேர்களே வேறு! 
௫ ஆ 3 


தாழம்பூ மணம்‌ அறையில்‌ பின்வாங்கி விட்டது, 
விளக்கைப்‌ போட்டேன்‌. சுவர்‌ வெடிப்பில்‌, பயந்தபடி எதை 
யும்‌ காணோம்‌! அனால்‌ வெடிப்பு இப்போ அங்கு 
மட்டுமல்ல... 





வாசல்‌ திரைச்‌ சலையைத்‌ தள்ளியதும்‌ கூடத்தில்‌ 
கட்டிலில்‌ படுத்திருந்த உருவத்தைக்‌ கண்டதும்‌ என்‌ விலாசம்‌ 
தேடல்‌ முடிந்தது. உடனே தெளிந்துவிட்டது. அப்போது 
தான்‌ எதிர்‌ அறையிலிருந்து வெளிப்பட்டுக்‌ கொண்டிருந்து 
ஒரு பெண்‌- பதினாறு, பதினேழு--என்னைக்‌ கண்டதும்‌ 
அவள்‌ கண்கள்‌ பூத்தன! 

:-அம்மா! அவர்‌ வந்துட்டார்‌!”” என்று சொல்லிக்‌ 
கொண்டே நேரே என்னிடம்‌ வநீது கைப்பெட்டியை 

“நீதான்‌ வைதேஹியா? 

சந்தோஷ வெட்கத்தில்‌ முகம்‌ லேசாய்க்‌ குழம்பிற்று. 
மாநிறம்‌; குறு குறு. 

“என்னை எப்படித்‌ தெரிந்தது உனக்கு?” ” 

மூன்றானையால்‌ முகத்தைக்‌ துடைத்த வண்ணம்‌ 
அடுக்குளிலிருந்து அவள்‌ தாய்‌ வந்தாள்‌, 

-வாறநிகோ! இதோ காப்பி கலந்துண்டு வரேன்‌. 
வைதேஹி, மாமாவைக்‌ சுவனிச்சுக்கோ,'? வைதேஹி இன்‌ 
னொரு அறைக்கு என்னை முன்னிட்டாள்‌. 

என்னை எப்படித்‌ தெரிந்தது உனக்கு?” ” 

கோமதி கடிதம்‌ போட்டிருந்தாள்‌.” 


80 லா. ௪, ராமாமிருதம்‌ 


₹"உன்‌ அண்ணா எங்கே?” ” 

உங்களை அழைத்துவர ஸ்டேஷனுக்குப்‌ போயிருக்‌ 
கான்‌.” 

என்‌ குரலில்‌ லேசாய்ப்‌ பொறுமையிழந்தேன்‌. “₹அடுதகுல்‌ 
லாம்‌ வேண்டாம்னு உன்‌ அக்காளிடம்‌ மெனக்கெட்டுச்‌ 
சொல்லியிருந்தேனே /* 

ஏன்‌ தப்பா??? 

₹உஇல்லை. ஏன்‌ அந்த சிரமம்‌? வயதானவர்கள்‌ எங்களுக்‌ 
கெல்லாம்‌ ஒரு அசட்டு ரோசம்‌ உண்டு சதெரியுமோன்னோ?”* 


புன்னகை புரிந்தாள்‌. என்னவோ அண்ணாவுக்கு-- 
ஏன்‌ எங்கள்‌ எல்லாருக்குமே அதில்‌ ஒரு சந்தோஷம்‌,” ” 
என்னை முன்னே பின்னே பார்த்துராமல்‌ அந்த. 
நெரிசலில்‌ என்னை எப்படி அடையாளம்‌ கண்டுகொள்ள 
முடியும்‌? லா,௪.ரா[” என்று கத்துவானா?”” 

சிரித்தாள்‌. 1 5புத்ர£? ஜாக்கெட்டில்‌ உங்கள்முகம்‌...”” 

டேயப்பா! அந்த போட்டோ பத்து வருஷமாசீ௬ு. 
அப்போதைக்‌கிப்போ எவ்வளவு மாறிட்டேன்‌! எனக்கே 
தெரியறதே[?? 

“மாறினால்‌? முகத்தின்‌ கோடுகள்‌ வாகு மழறைஞ்சுடுமா? 
அந்தப்‌ புலிக்‌ கண்‌ அப்படியேதான்‌ இருக்கு. ”” 

சரிதான்‌. நான்‌ என்‌ இடத்துக்குத்தான்‌ வந்திருக்‌ 
இேறேன்‌. 

சமையலறை வாசற்படியில்‌ நின்றேன்‌. ₹*உள்ளே 
வரலா.மா?:” 

2: தாராளமா வாங்கோ, வரணும்‌.” 

இடத்தைக்‌ கொடுத்தால்‌ மடத்தைப்‌ பிடிக்க இது நான்‌ 
பயன்படுத்தும்‌ பாணி/ ஆனால்‌ எல்லா இடங்களிலும்‌ உப 


அதிலா 87 


யோ?இக்க முடியுமா? இடம்‌ பார்த்து, எனக்கும்‌ மனம்‌ பிடிதீத 
இடத்தில்தான்‌ இந்த உரிமை கொண்டாடத்‌ தோன்றும்‌, 
கற்பனை ஸ்வரம்‌ எழுவதுபோல்‌. 


ஓரு அடுப்பில்‌ உருளைக்கிழங்கு கறி வாணலியில்‌ மொறு 
மொறுக்கிறது. அப்பளத்தைப்‌ பொரித்து வடிகட்டியில்‌ கூடு 
கட்டியிருக்கிறது. மாமி, பாயஸத்துக்கு அப்போத்தான்‌ 
முந்திரிப்‌ பருப்பை வறுத்துக்‌ கொட்டிக்‌ கொண்டிருக்கிறாள்‌. 
கட்டை குட்டையான உடல்வாகு. மறுதீயில்‌ இன்னொரு 
இலுப்பைச்‌ சட்டியில்‌ எண்ணெய்‌ காய்கிறது. எவர்சில்வர்‌ 
அடுக்கல்‌ வடை மாவு. அதன்‌ மேல்‌ உருவி உதிர்த்த கறி 
வேப்பிலை, 

ஈ₹ரன்ன மாமியிது?? * 

நான்‌ மாமியில்லே. அதிலா. பிறந்தாம்‌ ஆனைக்கா. 
உற்கள்‌ ஊர்‌ லால்குடியில்‌, இடறி விழுந்தால்‌ சப்‌.தரிஷியும்‌ 
சீமதியும்‌ போல்‌, எங்களூரில்‌ வீட்டுக்கு வீடு ஒரு 
அகிலாண்டம்‌,”” ப ப 

“என்‌ தகப்பனார்‌ பேர்‌ சப்தரிஷி, என்‌.அம்மா ஸ்ரீமதி,” 

பார்த்தேளா, நான்‌ சொன்னது சரியாப்‌ போச்சு!” 

“சரி, என்ன இது அகிலா? மதுரையிலிருந்து ஊருக்குத்‌ 
திரும்பற வழியில்‌, கோமதியின்‌ கட்டாயத்தில்‌ இறங்கி ஒரு 
வேளை தற்கப்போறதுக்கு ஓரேயடியா அமர்க்களம்‌ 
பண்ணிண்டிருக்கேள்‌[/”” ப 

ஈ*வந்த விருந்தாளிக்கு ஒரு பாயஸத்தை வெச்சுட்டா 
விருந்தாயிடுமா? என்னவோ எங்கள்‌ சந்தோஷம்‌. இதோ 
என்‌ பிள்ளையும்‌ வந்துட்டான்‌. கோபாலா! நீ அந்தண்டை 
போனே, மாமா இந்தண்டை வந்துட்டா.” 

சோகம்‌ பாசி பூத்த அந்த முகத்தில்‌ புன்னகை அரும்பு 
கட்டுகையில்‌ ஏதோ மருட்சி, மழை காலத்தில்‌ அருணோ 
தயம்‌. முப்பது இருக்குமா? கூடக்‌ காட்டுகிறது. உடல்‌ சிறு 
கூடு. முதுகு லேசாக வளைந்திருக்கிறது. 


88 லா, ௪. ராமாமிருதம்‌ 


என்‌ நெஞ்சைப்‌ படித்தாற்போல்‌, அவன்‌ காய்‌, 
பின்னே வேறெப்படியிருக்க முடியும்‌? அவர்‌ மாபாரதமாப்‌ 
படுத்துவிட்டபின்‌ ரெண்டு உடன்‌ பிறந்தாளுக்குக்‌. 
கலியாணம்‌ நடந்திருக்கு, வைதேஹி காத்திண்டிருக்கா, 
உடனே அவசரமில்லாவிட்டாலும்‌, தம்பிமார்கள்‌ மூணு 
பேரும்‌ வெவ்வேறு ஊரிலே அவாளவால்‌ படிப்பில்‌ இக 
கட்டான கட்டத்தில்‌ இருக்கா. யானைத்‌ இனி தின்னும்‌ 
படிப்புகள்‌. எல்லாம்‌ அசைதான்‌, எப்படியேனும்‌ தலை 
பெடுக்க மாட்டோமா?  ஆரம்பிச்சதை நடுவிலும்‌ விட 
முடியாது! பிராம்மணன்‌ கரடியைக்‌ ச௪ண்டிண்ட கதை 
கான்‌.” ப ப 

22 என்னம்மா, அவர்‌ ஏகோ வந்த இடத்தில்‌ அவரையும்‌: 
நம்‌ முறையீடுக்கு ஆளாக்கணுமா?” ” 

பையனுக்கு லேசாய்க்‌ கேலி, நிறைய ரோசம்‌, ப 

அதுக்கல்லேடா. மூத்ததாய்ப்‌ பிறக்கக்‌ கூடாதுன்னு. ”* 

பையன்‌ வாய்விட்டுச்‌ சிரித்துவிட்டான்‌. . ₹₹அதெல்லாம்‌ 
உன்‌ இஷ்டமா என்‌ இஷ்டமா? பிறக்கணும்னு இருந்தால்‌ 
எங்கானும்‌ ஜனிச்சுத்தரனே ஆகணும்‌? எல்லாம்‌ நரியூருக்குப்‌ 
பயந்து புலியூரூச்குப்‌ போன சமாச்சாரம்‌... 


2 


£*அதுச்கில்லேடா.. 

வேண்டாம்மா, விட்டுத்‌ தள்ளு. நீ பேசறது வேதாந்‌. 
குமா, யதார்த்தமா? இதில்‌ ஏதேனும்‌ பலனுண்டா??” 

-மாமாவுக்குத்‌ தெரியாதது இல்லை. கட்டுத்‌ தறி 
போல, கோபாலனின்‌ ஊணின தைரியம்‌ ல்லை டல்‌ 
எங்கள்மேல்‌ எப்பவோ புல்‌ முளைச்‌்ூருக்கும்‌... 


£சறி அம்மா, விடேன்‌.” ” 

சொல்லவும்‌ முடியாமல்‌ மெல்லவும்‌ முடியாமல்‌ இதெல்‌. 
லாம்‌ எங்கே கொண்டுபோய்‌ விடப்போகிறதோ என்று ஒரு. 
திகைப்பு, தீர்ப்பு ஆனவன்‌, தீர்ப்பு நிறைவேறக்‌ காத்‌, 
இருக்கும்‌ ஒரு விரக்தி, கூடவே குழப்பம்‌... 


அகிலா 69 


அந்தக்‌ கண்களில்‌ நாட்டம்‌ இல்லை. விட்டத்தில்‌ அல்ல 
எங்கேயோவிற்கு அப்பால்‌ பதிந்திருந்தது. லகஷ்ண்மான 
முகம்‌-- உதடுகள்‌ காய்ந்‌ இருக்கின்றன. உதடுகள்‌ அசை 
இன்றன. குனிந்து ஒட்டுக்கேட்க முயல்கிறேன்‌, 

ஏதோ ஸ்லோகம்‌, 

“அப்பா வால்மீதி ராமாயணத்தில்‌ அத்தாரிட்டி 
கட்டுரைகள்கூட எழுதியிருக்கிறார்‌. உங்களிடம்‌ காட்‌ 
டணும்‌. தஇடீரென்று இப்படித்தான்‌ மத்தாப்பூ மாதிரி 
ஸ்லோகங்கள்‌ கொட்டும்‌. இன்னும்‌ உரக்கவே கூடச்‌ 
சொல்வார்‌. வந்தமாதுரியே அடங்டவிடும்‌. திடீர்னு சுய 
நினைவுகூட அபூர்வமா, கண்ணில்‌ தெரியும்‌௨ ஆனால்‌ அதை 
யொட்டிப்‌ பேச்சைக்‌ கூட்டுமுன்‌ சாளரம்‌ மூடிவிடும்‌.” ” 

1*இவருக்குத்‌ தென்பு எப்படி?” 

மாமி, உப்பில்லாமல்‌ சாதத்தில்‌ மோர்விட்டு மையாக்‌ 
கரைச்சு, இப்பியை எறிஞ்சுட்டு அந்த அமிர்தத்தைக்‌ குழந்‌ 
தைச்குச்‌ செலுத்தறமாதிரிப்‌ புகட்டணும்‌, ஒருநாள்‌ 
தொட்டுக்க ரஸத்தெளிவு ஒரே ஒரு சொட்டு... நாங்கள்‌ 
பட்டபாடு, புரைக்கேறி இழுத்துண்டு போன மூச்சு திரும்பி 
வரதுக்குள்‌ எங்கள்‌ உ௫ர்‌ போய்ப்‌ போய்த்‌ திரும்பி வந்தது.” 


அவன்‌, **வேடிக்கையாக்கூட இருக்கு. படுக்கையை , 
அரைத்‌ துணியை மாத்த அஞ்சு நிமிஷம்‌ உக்காத்தி வெசி 
சாலே %,1.' தேரையாத்‌ தாவறது, ஆபீஸில்‌, திடீர்னு 
மயக்கம்‌ போட்டு மடேர்னு விழுந்தவரை காரில்‌ போட்‌ 
டுண்டு வந்து கட்டிலில்‌ விட்டா. ஆச்சு, வருஷம்‌ மூணு. 
ஆறது. இதே ஸ்்‌£டஜ்‌. இதே ஸ்டேட்டுத்தான்‌. அல்லோ 
பத்திக்‌, ஆயுர்வேதா, சத்தா--காட்டாத ஸ்பெஷலிஸ்ட்‌... 
இல்லை. ஸ்ட்ரோக்‌, மூளையில்‌ தாக்க, லக்ஷோூப லக்ஷோப 
ஸெல்களில்‌ எதையே ஒண்ணை அழுத்திண்டிருக்காம்‌. 
எக்ஸ்ரேக்குப்‌ பிடிபடல்ல,. ச௫ச்சையும்‌ பண்ணமுடியாது." 


.விமோசனமேயில்லையா?”” 


90 லா. ச._றாமாமிருதம்‌ 


ஈசொல்லமுடியாது, அழுந்தியிருக்கும்‌ ஸெல்‌ தானாவே 
தற்செயலா விடுபட்டால்‌, கோமா தெதளிந்து, நினைவு, 
உடலில்‌ செயல்‌ கல்ப்‌ உடனே திரும்பிவிடலாமாம்‌. 
இல்லை இப்படியே... 

உதட்டைப்‌ பிதுக்கிக்‌ கையை  ர்த்தள்ன்‌ட 


இந்த மூணு வருஷமா என்ன நடந்துண்டிருக்கு? 
*உயிரோடுதானிருக்கேன்‌ “னு அவரும்‌ இருக்கார்‌, நாங்களும்‌ 
இருக்கோம்னு வளைய வரோம்‌, எந்தக்‌ காரியம்‌ நிக்கறது, 
நிறுத்‌ தமுடியறது?' 

என்‌ உடம்பிலே ஆயிரம்‌ கோளாறு இருக்கு. 
சர்க்கரை, 5.1. அல்ஸார்‌--அதெல்லாம்‌ சொல்லிக்கற சமாச்‌ 
சாரமில்லை. விறகு வெட்டிக்கு வைத்யம்‌ விறகுக்‌ கட்டை 
யாலேயேதான்‌-- நல்லகாப்‌ பேசுவோம்‌, இடையிலே 
கோபாலனுக்குக்‌ கலியாணமாக, தாட்டுப்பொண்ணுக்கு 
நேத்து வளைகாப்பு, நல்ல .சம்பந்தமா வந்தது. விட 
முடியல்லே. இடையில்‌ அவன்‌ ஆபீசில்‌ மூணு மாதம்‌ ஏதோ 
ட்ரெயினிங்குக்கு அமெரிக்காவுக்கு ள்‌. வெச்சா.” 

“அம்மா ஒண்ணு விடமாட்டாள்‌.” 


_ ₹*ஏன்‌ விடணும்‌? இத்தனை கஷ்டத்தில்‌ ட்‌ 
ஒண்ணு ரெண்டு தென்பைச்‌ சொல்லிப்‌ பலத்தை வரவழைச்‌ 
சுக்கத்தான்‌. இந்த மூணு வருஷத்தில்‌ எங்கள்‌ எல்லோ 
ருக்கும்‌ கண்ணீரே வறண்டுபோச்சு”” என்று மாமி சொல்லும்‌ 
போதே மாமிக்குக்‌ கண்‌ துளும்பிற்று, 

நான்‌ ஊர்‌ திரும்பி ஒரு மாதமாக௫யிருக்கும்‌. மஞ்சள்‌ 
தடவி, திருச்சியிலிருந்து கடிதம்‌, 

செள. பிரேமாவுக்கு வெள்ளீக்கிமமை காலை 58 
மணிக்குப்‌ பெண்‌ பிறந்தது. தாயும்‌ குழந்தையும்‌ செளக்யம்‌, 
(தேதி--நினைவு இப்போ இல்லை) அன்று புண்ய வசனம்‌-- 


பி. கு? குழந்தைக்கு அகிலாண்டம்‌ என்று பெயரிடப்‌ 
போதிநோம்‌,. 


அதிலா 9] 


நள்ளிரவில்‌ இன்று பெளர்ணமி-கனவுள்‌ தந்தி வாத்யத்‌ 
இன்‌ தேம்பல்‌ கேட்டு விழித்துக்கொண்டேன்‌. அல்லது விழித்‌ 
துக்கொண்டேனா? மண்டை மயிர்‌ விறைத்துக்கொண்டதுஃ 
இடம்‌ தாண்டி, காலம்‌ தாண்டி, வையம்‌ பூரா வியாபித்த 
ஒசையலைகளின்‌ விதிர்‌ விதிர்ப்பில்‌-இப்படித்தான்‌ என்னால்‌ 
விடுபிரி காண முடிகிறது-மிதந்து வந்த ஸாரங்கியின்‌ ஸ்ருதி 
மீட்டலில்‌, நினைவோட்டினல்‌ எதிரொலிப்பில்‌, நான்‌ 
உடனே அுடை.யாளம்‌ கண்டுகொண்ட குரலில்‌, சொல்பாகு 
தேர்த்தியாகச்‌ சுழன்றது. 


மனிதனுக்கு ஒரு வருடம்‌ தேவர்க்கொரு நாள்‌, 
தேவாரர்க்கொரு வருடம்‌ பிரம்மனுக்கொரு நாள்‌. இந்தக்‌ கணி 
தத்தில்‌ ஏணியின்‌ உச்சிப்படி, ஈசுவரனை அடையும்போது, 
காலம்‌ எவ்வளவு பெரிய பிதற்றல்‌! ஏணியில்‌, பு ராமா! 
உன்னிடம்‌ எத்தனாம்படி? 


காம்பவுண்டில்‌ எங்கோ ஒரு தென்னை மட்டை. 
விழுந்தது. மரத்தின்‌ மூச்சேபோல்‌ அந்த ஓசையில்தான்‌ 
எவ்வளவு சோகம்‌[ 


கல்லோ, உடலோ, தேன்கூட்டைப்‌ பன்முறை பழிக்‌ 
கும்‌ மூளையின்‌ லக்ஷோப லக்ஷ அறைக்‌ கண்களோ- அங்கு 
இக்குத்‌ தப்பித்‌ இரியும்‌ ப்ரக்ஞைக்கு எல்லாமே சிறைதான்‌. 
காத்திருக்கும்‌ நேரம்‌ அனைத்தும்‌ சிறை நேரம்தான்‌ 
விடுதலையும்‌ ஒரு தோலுரிப்புத்தான்‌. எத்தனை தோல்‌ 
முழுச்‌ சூன்யத்துக்கு உரிக்கணுமோ? முழுமை என்று ஒன்றே 
உண்மடா? ராமா... 


மறுநாள்‌, கறுப்புத்‌ தடவி ஒரு கடிதம்‌ வந்தது. விடு 
துலை கிடைத்துவிட்டது போலும்‌! 

நிகமும்‌ காளயுக்தி வருஷம்‌... 

விழியை மறைத்தது, கண்ணாடியைத்‌ ேேதடினேன்‌. 


மூக்கில்தான்‌ இருந்தது, இத்தனைக்கும்‌ அங்கு தங்கினது 
ஒரு இரவுதான்‌. அதற்கே இவ்வளவு சதையாட்டமா? 


98 லா, ௪. ராமாமிருதம்‌ 


இத்த வயதில்‌ எங்களுக்கு வேண்டியதென்ன? இனம்‌ தரித்த: 
அன்பும்‌, ஆதரவும்தான்‌. ஒரு துளஸி இடைத்தாலும்‌ நினைவு 
சேமித்து வைத்துக்கொள்ளும்‌ அமுக தாரை. 


கோபாலா, சுமைதாங்கிக்குத்‌ தனி நன்றி செலுத்தும்‌. 
வழிப்போக்கன்‌ இருக்கானோ? வழியில்‌ கண்டதும்‌. 
பொதியை இறக்கு... அவ்வளவுதான்‌ யாருக்கும்‌ தெரிந்தது. 


யாருமில்லாத சமயத்தில்கான்‌ யாருக்கு உண்டோ 
அவர்க்கு மட்டும்‌ ஆண்டவன்‌ தரிசனம்‌ இட்டும்‌. 
ஆபீஸ்‌ போக வேண்டியவாள்‌ எப்பவோ போயாச்சு. 


மன்னி கணெற்றடியில்‌ துணி துவைத்துக்கொண்டிருந்‌. 
காள்‌. ஐயோ, ஜலத்தின்‌ பிசுக்கு! சோப்பும்‌ நுரைக்காது, 
பருப்பும்‌ வேகாது. 

வைதேஹி, பள்ளிக்குப்‌ புறப்பட ஆயத்தமாகிக்‌ கொண்‌ 
டிருந்தாள்‌. புத்தகப்‌ பையுள்‌ இந்த டூ.பன்‌ டப்பா போகாமல்‌ 
ஏன்‌ மக்கர்‌ பண்றது? 


பின்னாலிருந்து விவரிக்க முடியாத ஒரு சக்தி உந்த, 
முகம்‌ இரும்பினாள்‌. அப்பா கட்டிலில்‌ எழுந்து உட்கார்ந்து 
அவளையே பார்த்துக்கொண்டிருந்தார்‌/ 


பூமி, தான்‌ சுழலும்‌ அச்சில்‌ இன்னும்‌ ஒரு பின்னம்‌ 
சாய்ந்தது. 

அப்பா!” அலறிக்கொண்டு அணைக்க ஓடி வந்தவள்‌, 
சட்டென ௮ச்சங்‌ கண்டு கட்டிலண்டை நின்றுவிட்டாள்‌. 
எப்படியும்‌ நாலு வருடத்‌ தூக்கத்திலிருந்து விழித்த இந்த 
மனுஷன்‌ புது மனுஷன்தானே? அவர்‌ பார்வை சூம்‌ 
நிலையைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக நோட்டமெடுத்துக்‌ 
கொண்டிருந்தது. அது சென்றவிடமெல்லாம்‌ அவர்‌ 
நாட்டமும்‌ தொடர்ந்தது. திகிலில்‌ சையைப்‌ பிசைந்து: 
கொண்டு நின்றாள்‌. 


அகிலா 923 


ஹாும்‌-இது வைதேஹிதான்‌, ஆனால்‌ திடீரென நேத்‌ 
இக்கு இன்னிக்கு எப்படி இவ்வளவு வளர்த்தி! எல்லாமே 
ஏதேதோ மாறியிருக்கு. கோபாலன்‌, கலியாணம்‌, கோமதி, 
சீனு இவாள்ளாம்‌ எங்கே? வீடே ஏதோ வெறிச்சோன்னு 
இது யாரோ பெண்‌, புடவையைப்‌ பிழிஞ்சு முறுக்கித்‌ 
தோளில்‌ போட்டுண்டு ஸ்வாதீனமா உள்ளேயிருந்து வரா. 
பார்த்த முகமாயில்லே-வாசற்படியில்‌ கொழ, கொழன்னு 
ஒரு குழந்தை எச்சிலைக்‌ கொப்புளிச்சு விளையாடிண்‌ 
மிருக்கு/! அகிலாவைக்‌ கேட்டால்தான்‌ தெரியும்‌. அகலா 
எங்கே? ௨2 அகலா! அகிலா”? ப 


பூஜையறையில்‌, ரண்டு வெள்ளி அகல்களுக்கிடையே, 
மாலையிட்ட ஒரு பெரிய போட்டோவிலிருந்து அகிலா 
அவரைப்‌ பார்த்துச்‌ சிரித்துக்கொண்டிருந்தாள்‌; 





அக்காவுக்கு என்மேல்‌ உர்‌. அதை முதலில்‌ சொல்லி' 
யாகணும்‌. ம்‌... ம்‌... ம்‌... அதைப்பற்றிச்‌ சந்தேகமில்லை. 
சந்கேகப்படக்‌ கூடாது. சந்தேகப்பட்டால்‌ அடுத்த ஐன்மத்‌ 
இல்‌ புழுவாய்த்தான்‌ பிறப்பேன்‌. எதிர்வீட்டு எண்ணெய்ச்‌ 
செட்டியார்‌ அவர்‌ இண்ணையிலேயே கடை. வைத்திருக்‌ 
நஇிறார்‌--அடிக்கடி சொல்லக்‌ கேட்டிருக்கிறேன்‌, துரோகம்‌: 
எண்ணறவா, பண்றவா எல்லாரும்‌ புழுவாய்ப்‌ பிறப்பா 
ளாம்‌. பேச்சுவாக்கில்‌ இதை அம்மாவிடம்‌ சொன்னப்போ, 
அம்மா ஈபக்‌”குனு வாய்விட்டுச்‌ சிரித்துவிட்டாள்‌., 

“அடி அசடே!” 

அம்மா தையல்‌ மெஷினை ஓட்டிக்கொண்டிருந்காள்‌. 
உருப்படியா ஒரு பாவாடை கதைச்சு நாங்கள்‌ அறியோம்‌, 
ஆனால்‌ மெஷின்‌ என்னவோ மும்மரமா கொட கொடா: 
கொட கொடா... 


என்னம்மா?” ” 

அதுக்குன்னு பிறந்‌ தவனே-- 
“ஏதுக்கு?” 

- சரி, விட்டுத் தள்ளு...” ? 


அம்மாவே அப்படித்தான்‌. பாதியிலேயே அவளுக்கு, 
அலுப்புத்‌ தட்டிவிடும்‌. ்‌ 


ஸர்ப்பம்‌ 9௪ 
க்‌ %்‌ * 
முதலில்‌ அக்கா, 


அடுத்து ஸ்ரீதர்‌. 


அப்புறம்‌ நீண்ட இடைவேளைக்குப்பின்‌ நான்‌. கஷ்து: 
முஷ்கு குண்டச்சி, 


அண்ணா செல்லமா வயத்தில்‌ குத்துவான்‌. *வுண்‌“ணுனு 
கை எகிறும்‌. 


அக்கா என்னை தூக்கி வெச்சிக்க அசைப்படுவாள்‌. 
முடியற காரியமா? அவளோ நோஞ்சான்‌. என்னைக்‌ £3ழ-. 
போட்டுக்கொண்டு தானும்‌ என்மேல்‌ விழுவாள்‌, வீல்‌ என்று: 
அலறுவேன்‌. பாதிது பயம்தான்‌. 


ஸ்ரீதர்‌ கண்ணாடியில்‌ வு எடுத்துக்கொண்டே 
பூசணி விரிஞ்சுதா பார்‌! சரி இன்னிக்கு அவியலுக்காச்சு. £ * 


எனக்கு பொறிச்ச கூட்டுத்தான்‌ பிடிக்கும்‌. £* 


ரமேஷ்‌ அன்றைய *டைம்டேபிள்‌” புத்தகங்களைப்‌ 
பையுள்‌ இணித்துக்‌ கொண்டிருக்கிறான்‌. 


அமாம்‌, அம்மா பண்ற அவியலில்‌ பூசணிதான்‌ மெயின்‌... 
வேறு தான்‌ ஏது?” 


“₹லங்கணி குரலைப்‌ பாரு! கோடையிடி அங்கம்மா[”* 


அம்மா காதிலேயே வாங்கிக்கமாட்டாள்‌, காலை 
யில்லை. மாலையில்லை. வேளையில்லை, பொழுதில்லை. 
காலை நீட்டிக்கொண்டு புத்தகம்‌ படித்துக்கொண்டிருப்‌ 
பாள்‌, சூழ பழைய குண்ட௪, பேசும்‌ படம்‌, பிலிமாலயா; 
சினிமா பாட்டுப்‌: புத்தகங்கள்‌ வாரியிறைந்து கடக்க, அகன்‌ 
நடுவே அம்மா-அ௮திலே ஏதோ ஒரு குஷி, ௮வள்‌ வேண்டிய 
தெல்லாம்‌ நிறைஞ்சருக்கிற மாதிரி, 


96 லா. ச, ராமாமிருதம்‌ 


நாக்கைத்‌ தொட்டு பென்சில்‌ கோட்டை அழிச்ச மாதிரி, 

நினைவுகள்‌ மங்கித்‌ தெரியறது. 
ல்‌ ௬ * 

௮க்கா டிரஸ்‌ பண்ணிண்டிருக்காள்‌. கண்ணாடி எதிரே 
நிக்கறா, நினைச்சு நினைச்சுப்‌ பவுடரை முகத்தில்‌ அப்பிக்‌ 
இறா. உடனே துடைக்கிறா. தோள்பட்டையில்‌ மேலாக்கை 
அலை அலையாச்‌ சண்டிக்கிறா, அக்காவுக்கு அப்படி. 
யொண்ணும்‌ வயசாயிடல்லே. ஆனால்‌ அவளை இன்னிக்குப்‌ 
பொண்‌ பார்க்க வரா, (எல்லாம்‌ காலா சாலத்துலே-- 
நாங்கள்‌ சண்‌ மூடறத்துக்கு முன்னால்‌--பெரியவா பேச்சு) 
ஆறு மணிக்கு வேளை பார்த்திருக்கு. ஆனால்‌ மூணு மணி 
யிலிருந்து திமிலோகப்படறது. ௮க்கா மத்தியானம்‌ 
காலேஜுக்கு மட்டம்‌ அடிச்சுட்டா. அப்போலேருந்து 
"கண்ணாடியிலே தன்னை இன்னும்‌ தேடிண்டிருக்கா. இந்துப்‌ 
பேச்சு புரியலேதான்‌, அனால்‌ பெரியவா சொல்லிக்‌ 
கொடுத்ததுதான்‌. நானும்‌ ஸ்கூலுக்கு “டோக்கர்‌” கொடுத்‌ 
துட்டேன்‌. ஏண்டிம்மா நீ போகல்லேனா நான்‌ மட்டும்‌ 
போகணுமோ? 

பந்தைச்‌ சுவத்தில்‌ எறிஞ்சு எறிஞ்சு புடிச்சுண்டிருக்‌ 
“கேன்‌. இருபத்தஞ்சு கேம்‌ எடுத்துட்டேன்‌. 

:-வஸந்தீ வாயேன்‌! காப்பி ஆறிப்போறது/ 

“வேலையாய்‌ இருக்கேன்‌ அம்மா! இப்போ வரமுடியாது 
போ 

நான்‌ மட்டும்‌ இங்கே ஈ ஓட்டிண்டிருக்கேனா??? 

அக்கா பதில்‌ பேசவில்லை, பேசமாட்டாள்‌. ஒரு தடவை 
பேசியாச்சு. அவ்வளவுதான்‌. ௮க்கா கண்ணாடியை முறைச்‌ 
சாள்‌. நெற்றியில்‌ வேர்வை முத்திட்டது. இமையோரம்‌ 
மை, ஈட்டி மாதிரி கூர்ப்பா குத்திண்டு வரணும்னு பார்க்‌ 
கறா இன்னும்‌ சரியா வரல்லே. இப்படியே இன்னும்‌ 
கொஞ்சநாழி நின்னான்னா முழு மேக்கப்பும்‌ வழிஞ்சோட 
ஆரம்பிச்சுடும்‌; 


ஸர்ப்பம்‌ 7 


முக்கிண்டு. முனடிண்டு கையில்‌ காபியோடு அம்மா 
சமையலறையிலிருந்து வரா, அப்படி முக்கு முனகற வயசு 
மில்லே, உடம்புமில்லே. ஆனால்‌ அது : அம்மாவோட 
மக்‌ அப்‌.” ப 


பந்து சுவத்திலிருந்து எழும்பற பாதையில்‌ அப்போ. 
அம்மாதான்‌ வந்தாளோ இல்லை தன்‌ பாதை பிசி பத்து 
அம்மாவை தேடிண்டு போச்சோ? 


பத்து அம்மா கையிலிருந்து டம்ளரைப்‌ பிடுங்கி த 
யில்‌ டிங்‌ டிங்‌ டிங்‌”? தம்ளர்‌ உருண்டோடித்து. அக்கா 
அபிஷேக சுந்‌ தரி! 


இது எப்படி, ஏது, இசைகேடா--என்னைக்‌ சேசக்கா 
உ சந்‌ 
இங்கோ. 


ஆனால்‌ அம்மா என்னைத்தான்‌ கேட்டா? எப்படிக்‌ 
கட்டா? கையாலும்‌ காலாலும்‌-- அமா அம்மா என்னைக்‌ 
காலால்‌ உதைச்சா. முதுகிலே வேறே மொத்து மொத்துன்னு 
குகரக்‌ கொட்டா மேலே மழையிறங்கிற மாதிரி, தனக்கு 
மச்சு இறைக்கிற வரைக்கும்‌ அடிச்சிட்டு, அம்மா அக்காவைக்‌ 
கட்டிண்டு ௮அழ ஆரம்பிச்சுட்டா. 


எனக்கு அ௮முகை வரல்லே. என்னவோ இக்பிரமை, 
காலடியில்‌ காப்பி சேறாய்‌, குட்டையாய்த்‌ தேங்கித்து. ஒரு 
தனுசு சேப்பா, சந்தனக்‌ குழம்பாட்டம்‌, பார்க்கவே 
ஆசையா, குடிக்கவே ஆசையா அவ்வளவுதான்‌. எனக்கு 
மத்ததெல்லாம்‌ மறற்துபோச்சு. குப்புறப்‌ படுத்துண்டு 
உறிஞ்ச ஆரம்பிச்சுட்டேன்‌. 


எதிரே சுவத்துல்‌ காலண்டரில்‌ ஒரு புலி கரையோரம்‌ 
புதர்களிலிருந்து வெளிப்பட்டு, முன்னங்காலில்‌ குடல்‌ 
இறந்து மானை இடுக்கிண்டு--குளமா ஆறா மகெரியல்லே-- 


இழ 


98 லா. ௪ ராமாமிருதம்‌ 


ஜலத்தை நாக்காலே நக்கி (என்ன நாக்குச்‌ சிவப்பு! குடிச்‌ 
சுண்டு என்னைப்‌ பார்த்து உர்‌-உர்‌-உர்‌-மஞ்சள்‌ கண்கள்‌ 
காத்தில்‌--காலண்டர்‌ அசைவில்‌ புலியும்‌ அசைஞ்சுது, எங்க 
ளுக்கிடையில்‌ திடீர்னு ஏதோ ஒரு உறவு, உன்னைப்போல்‌ 
நானா? என்னைப்போல்‌ நீயா? ஏதோ ஓத்துமை. 


அம்மாவும்‌ அக்காவும்‌ அழக்கூட மறந்து என்னையே 
பார்த்துண்டிருக்கா, அவா முகத்தில்‌ ஒரு வெறுப்பு 
அச்சார்யம்‌, 

பயம்‌? 

என்னைக்‌ கண்டு ஏன்‌ பயப்படனும்‌? 


நான்‌ என்ன புலியா? 


அவாளவாளுக்கு இஷ்டப்படி நிறைவேறாட்டால்‌, 
அதுக்கும்‌ பமிபோட ஏன்‌ பிறர்‌ தலையைத்‌ தேடறா? 


காப்பியையா தட்டிவிட்டா, கல்யாணத்தையேன்னா 
குட்டிவிட்டா பாவி!” 


*அது ஒரு அபசகுனின்னு அப்பவே எனக்குத்‌ தெரியும்‌!'* 
“குழந்தையை ஏண்டி குத்தம்‌ சொல்றே?”' 


-குழந்தையாம்‌! குழந்தையைப்‌ பாரு! இப்பவே குதி 
ராட்டம்‌! சப்பாத்துக்‌ கஇழங்குன்னா அப்படி ஒரு வளை 
வளைக்கிறது. இட்டுப்‌ போட்டு தோளே விட்டுப்போறது. 
இப்படியே பெருத்துண்டு போனால்‌ ஒருநாள்‌, £டொம்‌”னு 
வெடிச்சுடுவேன்னு சொல்லியும்‌ பார்த்தாச்சி,. கேட்டால்‌. 
தானே?” 


“அவள்‌ என்ன செய்வாள்‌? நீ பண்றே, அவள்‌ தின்‌ 
கறாள்‌. இதென்ன நியாயம்‌ மடி நிறைய பாலை நிறுத்‌ 
இண்டு கன்னுக்குட்டிக்கு வாய்ப்பூட்டு மா திரி.” 


ஸர்ப்பம்‌ 99 


அம்மா அப்பாவை ஒரு மாதிரியாப்‌ பாக்கறா, அப்பா 
தொண்டையை கனைச்சுக்கறார்‌. ரெண்டுபேரும்‌ இிரிச்சுக்‌. 
கறா, அவாளஞுக்குள்ளே என்ன ரஹஸ்யமோ? என்ன: 
அர்த்தமோ? என்ன ஆனந்குமோ?2 


காப்பி கொட்டின திலிருந்து அஞ்சு வருஷமா அலைஞ்‌. 
சாறது! அக்காவுக்கு. இன்னும்‌ குதிரல்லேட பெரியவா 
ஒத்தரும்‌ கண்ணை மூடிடல்லே, கொட்டாப்புளியாத்தான்‌ 
வளைய வரா. ப 


தோ பார்‌ தங்கம்மா, இடிச்ச புளியா இருக்கேன்னு 
என்னை குத்தம்‌ சொல்லிண்டு திரியாதே, எட்டுலே 
செவ்வாய்‌. போறாத்துக்கு மூல நக்ஷத்திரம்‌ வேறே, ஆயிரம்‌ 
கண்டிஷன்லே வரன்‌ தேட வேண்டியிருக்கு. இன்னும்‌ கேக்கப்‌ 
போனா நீ சன்ன ரம்பையாப்‌ பெத்து வெச்சிருக்காயா? 


£இதன்னடியம்மா கொடூரம்‌? கூரையே தூத்தினா-.-! * 


உன்‌ பழமொழியெல்லாம்‌ மூட்டை கட்டி வை. 
யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு, நீ ஓடி ஒளிஞ்சாலும்‌ 
மூஞ்சியைப்‌ பொத்திண்டாலும்‌ குத்துக்கல்லாட்டம்‌ அது 
உன்‌ கண்ணுக்குள்ளேயே முளைச்சு நிக்கும்‌ பாரு. * 


குழந்தைக்குக்‌ கொஞ்சம்‌ விளக்குப்‌ பார்வைன்னா 
அதுக்கு இப்படிக்‌ குத்தம்‌ அடிக்கிறதா? அதிர்ஷ்டமாக்கும்‌ 

தெரிஞ்சுக்கோங்கோ!?' 

யார்‌ வேண்டாம்னா? அவளுக்கு அதிர்ஷ்டம்‌ வந்தால்‌ 
தான்‌ நமக்கு விடுதலை. எங்கே விடுதலை? அப்புறம்‌ இந்தக்‌ 
ர காத்துண்டிருக்கு, இதுக்கு எவன்‌ லபிச்சிருக்‌ 
கானோ?:” 

அப்பா அணைப்புள்‌ நான்‌ ஒடுங்கிக்கறேன்‌, ஒளிஞ்சுக்‌. 
இறேன்‌. என்னிக்கும்‌ நான்‌ அப்பா செல்லம்‌. 


1700 லாச ராமாமிருதம்‌ 


ஈமூத்குதுக்கு முன்னால்‌ வழியைப்‌ பாருங்கோ!” ” 

தண்டவாளம்‌ பின்னிக்கற மாதிரி ௮க்காவுக்குச்‌ சில 
சமயங்கள்‌ கண்‌ க்ராஸ்‌” ஆயிடும்‌. ஏதேனும்‌ யோசனையா 
இருந்தாலோ, பார்வை ஒரு இடத்தில்‌ திலைச்சுப்‌ 
போனாலோ. வஸந்தீ! வஸந்த”? உரக்க அழைச்சு முகக்‌ 
தெதிரே, சண்டிகேசுவரர்‌ சன்னிதி மாதிரி விரலைச்‌ சண்டிக்‌ 
கலைச்சாகணும்‌, சிமிட்டி தரை வெடிச்சாப்போல, முகத்‌ 
தில்‌ வேறே பரு வந்து வந்து, போய்‌ போய்‌ வந்து வந்து... 
இப்போ கொஞ்ச நாளா பல்‌ வேறே எதோ தகறாறு 
பண்றது. நல்ல நாளுலேயே பல்‌ மறைய வாயை மூட 
முடியறதில்லே. நான்‌ அவளைக்‌ கேலி பண்ணல்லே. 
பாவம்னு பரிதபிக்கவே மனசு கஷ்டப்படறது, 


அன்னிக்கு அவள்‌ மேலேயே காப்பியைக்‌ கொட்டி 
னாலும்‌ அக்காவுக்கு என்‌ மேலே உ௫ிர்தான்‌. எனக்குப்‌ 
பின்னிக்‌ குளிப்பாட்டி, மூக்கைச்‌ சிந்தி, பள்ளிக்கூடத்துக்கு 
உடுத்தி, என்‌ ஹோம்‌ ஓர்க்கைத்‌ தான்‌ எழுஇக்கொடுத்து-- 
அக்கா எனக்குப்‌ பிரியம்‌ காட்டக்‌ காட்ட என்‌ ஆசைகளிலும்‌ 
அசடு வழியும்‌. திடீர்னு ஒரு ஏணை கட்டி என்னை அதில்‌ 
போட்டு ஆட்டணும்‌ என்பேன்‌. 


தூளிகட்டித்‌ தூங்கத்‌ துர்கனாக்‌ காண இன்னும்‌ 
ரெண்டு வயசு போகட்டும்‌!” ” 
“என்னம்மா பெரீசா கேட்டுட்டா? ஆடிட்டுப்‌ போறா * 
.௩நீ அவளுக்குத்‌ தூளி கட்டி உன்‌ கல்யாணத்க எதிர்‌ 
பார்த்து வாங்கின புடவையெல்லாம்‌ பாழாப்‌ போறது. 
போனால்‌ போகட்டும்‌ போசி பொத்திப்‌ பொத்தி 
வச்சிண்டு என்னத்தைக்‌ கண்டோம்‌? * 


தூளிக்குப்‌ பின்னால்‌ ௮க்கா குரல்‌ லேசா நடுங்கித்தோ? 
தூளியில்‌ படுததுண்டா நன்னாத்தானிருக்கு. ஆட்டறப்போ 
என்னவோ ஆகாசத்துலே. மிதக்சறாப்போல, நானே என்‌ 


ஸர்ப்பம்‌ 701 


உடம்பை விட்டுக்‌ கயண்டு, என்‌ பிறப்பின்‌ திரண்ட 
எண்ணமா, இவ்வளவு பரந்த உலகத்துலே நான்‌ எவ்வளவு 
பெரிய எண்ணமா இருக்க முடியும்‌? அணுவுக்கும்‌ அணுவா 
யார்‌ கண்ணுக்கும்‌ தெரியாமல்‌ என்‌ மனசுக்கு மட்டும்‌ 
தெரிஞ்சுண்டு பரந்த வெளியில்‌ அது என்னை எடுத்துப்போற 
வழியில்‌ மிதந்துண்டு என்னைப்போல்‌, எனக்கு முன்னால்‌ 
மொதக்கொண்டே, தெதரிஞ்சவாளும்‌ தெரியாதவளுமாய்‌ 
மிதந்துண்டிருக்கற வாளுடன்‌ நானும்‌ ஒருத்தியாம்‌, கவிதை 
யாய்‌, கதையாய்‌, கற்பனையாய்‌, மனசின்‌ மகரந்தப்‌ பொடி 
யாய்‌-- 


- ஊறஇதெல்லாம்‌ இந்தப்‌ பாஷையெல்லாம்‌ எனக்கு 
அப்படி. மிதக்கறப்போ வந்ததில்லை. மிதந்ததைப்‌ பின்‌ 
னால்‌-- ரொம்ப நாளுக்குப்‌ பின்னால்‌ நெனைச்சுப்‌ 
பாக்கறப்போ தோணின து-- 


2 ஜனனீ! தூங்கிட்டாயா?”” 
யாரோ தூளிக்குள்‌ எட்டிப்‌ பாக்கறா. 


கண்ணை மூடிண்டு பாசாங்கு பண்றேன்‌... 

அதில்‌-- ப 

என்‌ கண்‌ இமைமேல்‌ ஒரு நெருப்புச்‌ சொட்டு விழுந்து 
ஈரமாறது. 

பயமாயிருக்கு, 

ஏன்‌? 

யாரும்‌ ஓத்தரையொருத்தர்‌ கேட்டுக்கொள்ளாமல்‌ 
ஆனால்‌ வீடு முழுக்க மெளனத்தில்‌ பரவிய ஓரே கேள்வி. 
வீட்டையே தன்‌ கொக்கித்‌ தலையில்‌ ஏந்திக்கொண்டு-- 


3 டட ௫ ச்‌ 


அஹ்‌ ஹா 


202 லா. ௪, ராமாமிருதம்‌ 


கெட்டி மேளம்‌ கொட்றது. சந்தனம்‌ ஜமக்காளத்தில்‌ 
சேறு பாயுது. பூவும்‌ அக்ஷதையும்‌ எங்கு பார்த்தாலும்‌ வாரி 
இறையறது. 


ஒருவழியா வந்துடுத்து கல்யாணம்‌. பங்குனி மாசம்‌ 
பத்தாந்தேதி பருப்புக்‌ கல்யாணம்‌! கூட்டம்‌ தெரியறது. 
பந்‌ இக்குப்பந்து இட்ட எச்சில்‌ காயுமுன்‌ இலை மேல்‌ இலை 
போட்டு--தரையில்‌ காயாத ஓரு நசநசப்பு.- எத்துனை 
ஊதுவத்தி ஏத்திவச்சு சாம்பிராணிப்‌ புகை போட்டு என்ன? 
ஹும்‌. 

₹2அம்மா, பாட்டி உங்கள்‌ ம்டி ஆசாரம்‌ எல்லாம்‌ மலை 
ஏறிப்போச்சே [”? 


*அத்துரு இந்தக்‌ கேள்வி கேக்கணும்னு காத்திருந்‌ 
தையா? மூச்சு விட்றோமா பாருன்னு நாந்கள்‌ இருக்கோம்‌[ 
எல்லாம்‌ பாலிகை தெதளிச்சாச்சு-- எல்லா தோஷத்துக்கும்‌ 
நிவாரணி!”*” அதைச்‌ சொல்லு. எல்லாத்துக்கும்‌ ஒரு பதில்‌ 
வெச்சிருங்கோ எதையும்‌ ஒத்துச்காதேங்கோ, 


கலியாண கூடத்தில்‌ ஓதுக்கமா ஒரு உள்ளே மட்டும்‌ ப்ர 
மாதமா அலங்கரிச்சாறது. மத்தியானம்‌ மூணு மணிலேருந்து 
நடக்கிறது. புதுசாக்‌ கட்டில்‌, பீரோ, ஆள்‌ உயரத்துக்குக்‌ 
கண்ணாடி, மெத்தை, தலகாணி, பக்கத்துலே டீபாய்‌, 
கட்டில சுத்திப்‌ பூச்சரங்கள்‌--பாக்கறதுக்கே ஆசையா 
யிருக்கு--கலர்‌ பல்பு-- 

“இங்கே என்ன நடக்கப்போறது?”” 

இழங்கள்‌. நடுவயசுகள்‌, சிறிசுகள்‌ எல்லாம்‌ ஒண்ணை 
ஒண்ணு பார்த்துண்டு திருட்டுத்தனமா இிரிச்சுக்கறதுகள்‌. 

“என்னவோ தடக்கப்போறது. உனக்கென்ன இப்போ 
அதைப்பத்‌ இ?” 

காலால்‌ பூமியை உதைக்கறேன்‌. “*எனக்குத்‌ தெரிஞ்சுக்‌ 
கணும்‌”” 


ஸர்ப்பம்‌ 104 
_ ₹-அக்கா இங்கே படுத்துக்கப்போறர--?? 
₹₹நானும்‌ அக்காவோடு படுத்துப்பேன்‌...” 
ஒரே *கொல்‌”[ 
“சொன்னாலும்‌ சொன்னையே அப்படிச்‌ சொல்லு?” 
கையை முஷ்டித்துக்கொண்டு ஆட்டினேன்‌. 
“அமாம்‌ அப்படித்தான்‌. ”” 


£₹அந்த ரெண்டுங்கெட்டானோட என்னடி பேச்சு, 
'சசெல்லக்‌ கேடே நாச்சியாரேன்னு இருக்கு அதுவும்‌--”? 


நிஜம்மாவே கவலை வந்துடுத்து. அக்காவை விட்டு ஒரு 
.நாள்கூடப்‌ பிரியாமல்‌ இருந்துட்டு, இன்னிக்கு என்னமோ 
இவாள்ளாம்‌ புதுசாக்‌ இளப்பறாளே! 

கூடத்தில்‌ ஒரு பக்கம்‌ பந்து, மறுபக்கம்‌ கச்சேரி நடந்‌ 
துண்டிருக்கு. அக்காவும்‌ மாப்பிள்ளையும்‌ சோபாவுலே 
உக்காந்துண்டு இந்த லோகத்து சிந்தனையே பள்லாமல்‌ 
அப்படி இழைஞ்சுண்டிருக்கா. எனக்கு அழுகையே வந்து 
டுத்து. இப்படி ஒரு ௮க்ரமமா? 


மணவறைக்‌ கதவு, தொட்டதும்‌ திறந்துக்கறது. 
தாளிட மறந்துட்டா. நானும்‌ சத்தம்‌ போடாமல்‌ உள்ளே 
.நுழையறேன்‌. உள்ளே வெளிச்சம்‌ இகுதிகுன்னு எரியறது£ 
முழு அலங்காரமும்‌ அப்போத்தான்‌ முடிஞ்சிருக்கு, சுவதி 
திலே ரெண்டு மூணு படங்கள்‌ புதுசா வந்திருக்கு, ஐயே! 
பிடிக்கல்லே[ படுக்கையில்‌ பூக்கள்‌ வேணும்னு சிதறிக்கிடக்கு, 
கட்டில்‌ பக்கத்தில்‌ ஈப்பாய்மேல்‌ வெள்ளிக்‌ கூஜாவை 
துணியில்‌ மணிதைத்து எம்பிராய்டரி' கவர்‌ மூடியிருக்கு, 
இறந்து பார்த்தால்‌, சேறாட்டம்‌ பால்‌, சாரைப்‌ பருப்பு, 
குங்குமப்பூ மிதக்கிறது. பக்கத்துலே, கண்ணாடித்‌ தட்டில்‌ 
அடுக்கடுக்கா மைசூர்ப்பாகு. பால்‌ பர்பி, பாதுஷா, குலோய்‌ 
ஜாமுன்‌, விஜிடபிள்‌ சோமா, மங்கு மங்குனு அஞ்சு பந்து 
இரட்டுப்பால்‌-ஐயோ! திரட்டுப்பால்னா நேக்கு உூராச்€ச[ 


104 லா. ௪, ராமாமிருதம்‌ 


பிட்டுப்‌ போட்டுக்கறேன்‌. 

அனால்‌ திரட்டுப்பாலோடு நிக்கறதா? ௬௫ பார்த்தால்‌ 
ஒண்ணையொண்ணு தூக்கியடிக்கிறது. கூஜாவை அப்படியே 
வாயில்‌ கவுத்துண்டு ௪ட்‌ .டையிலே சிந்திப்‌ போச்சு--புதுச்‌ 
சட்டை என்ன பண்றது? மெத்தையில்‌ நீட்டிட்டேன்‌ சம்மா 
ஒரு தடவை--என்&ழ்‌ அழுந்தி மறுபடியும்‌ ஏந்திக்‌ கொடுக்கு. 
சுகம்‌ இருக்கே, மல்லி மயக்கம்‌ வேறே கண்ணைச்‌ 
செருகிடுத்து, 


முறிப்பு வத்தப்போ--யாரோ முரட்டுத்தனமாத்தான்‌ 
எழுப்‌.பியிருக்கா- என்னைச்‌ சுத்திக்‌ கூட்டம்‌. கண்ணைக்‌ 
கசக்இக்கறேன்‌. ஆமாம்‌, சாஸ்‌்இரிகள்‌. கலியாணப்‌ பெண்‌, 
மாப்பிள்ளை அம்மா, பின்னாலே நாலைஞ்சு பெண்டுக ரிச்‌ 
சுண்டு, குமுங்கிண்டு, அம்மா முகத்தில்‌ எள்ளும்‌ கொள்ளும்‌ 
வெடிக்கறது. அப்படிக்‌ குமுர்றா. மாப்பிள்ளே அசடு வழிஞ்‌ 
சிண்டு நிக்கறார்‌. அக்கா மூஞ்சிலே *ஆட்டோமெடிக்‌ 
ஸிக்னல்‌ ட அயபது விளையாடறது: குலை குனிஞ்‌. 
சுட்டா. இது வேறே குனியல்‌. கலியாணப்‌ பெண்ணின்‌ 
குனியல்‌ இல்லை, 

“111 2110 ௦87" 

*“மதுர்‌ 0௦௨” 

“பேபி 0௦81; ஸம்‌ ஒன்‌ ஈஸ்‌ ஸ்லிப்பிங்‌ இன்‌ மை பெட்‌!” 

உ. ஏந்திரும்மா குழந்தை!”” சாஸ்திரிகள்‌; என்ன கனிவு/ 
மெத்தையில்‌ பட்சணம்‌ இந்திக்கடக்கு, 


வாடி இங்கே!” பல்லைக்‌ கடிச்சுண்டு அம்மா 
என்னைக்‌ கரகரன்னு இழுத்துண்டு போறா, ப 


₹குழந்தகையை ஓண்ணும்‌ பண்ணாதேங்கோ!?” 


"-ஒண்ணும்‌ பண்ணாதேயா?"” அம்மா என்னை இழுத்‌. 
துண்டு போய்‌, எனக்குத்‌ தூக்கம்‌ தெளியல்லே-- ஒரு இருட்‌. 


ஸர்ப்பம்‌ 205 


டறையில்‌ தள்ளி மூஞ்சியிலும்‌ முதுகிலும்‌ மாரிலும்‌ இங்கு 
தான்னு இல்லாமல்‌ கண்ட இடத்தில்‌ அடி அடின்னு அடிச்‌ 
இருக்கா பாரு, அடிச்சு, மண்‌ மிதிச்சு- 

உஈரன்னமி. உன்‌ அக்காவுக்கு, நீ தங்கையா? சக்களத்‌. 
இயா??” 


என்னவோ எனக்குப்‌ புரியாத வார்த்தை. 


- அப்படியே சாவு! எனக்கு அக்கறையில்லை. ”” கதவை 
இழுத்து அந்தப்பக்கம்‌ தாளிட்டுண்டு போயிட்டா. 


அழுது அழுது வாயெச்சில்‌ நூல்‌ நுரத்து, கண்ணீரும்‌ 
எச்சிலுமா பரத்தியிருந்த உருளைக்கிழங்கு மேலே. அந்தக்‌ 
கோஸ்‌ நாத்தம்‌, பச்சைமிளகாய்‌ நெடி. நடுவில்‌ தூங்கப்‌ 
போயிட்டேன்‌. 


ஆ ட்‌ % 
அக்காவை நான்‌ பார்க்க முடியல்லே. 
விடிகாலையில்‌ வண்டி. 


மாப்பிள்ளைக்குத்‌ தார தேசத்தில்‌ மிலிட்டரியில்‌ 
வேலை. 

இராய்ப்புகளுக்கு அம்மா சேங்காய்‌ எண்ணெயைத்‌ 
கடவிண்டே, ஏண்டி கலியாணச்‌ சாப்பாடு சாப்பிட்டுட்டு 
சாலையில்‌ சண்‌ முழிச்சது முதல்‌ கொண்டு ஓயாத அரையல்‌ 
மெஷின்‌-- உனக்கு அந்தப்‌ படுக்கையறைப்‌ பட்சணத்கதுக்கு 
வயித்தில்‌ எங்கேடி இடம்‌ இருந்தது?” ” 


ச ஏன்‌ அந்த அக்காவும்‌ அத்திம்பேரும்‌ அந்தக்‌ 
சலியாணச்‌ சாப்பாடு சாப்பிடல்லியா? அவா வயித்‌ இலே 
ஸ்பெஷலா அந்தப்‌ பட்சணத்துக்கு இடமிருக்கும்போது 
எனக்கு இருக்கப்படாதோ?”” 


இந்த மாதிரி கேள்வியெல்லாம்‌ பெரியவாளால்தான்‌: 
கேட்க முடியும்‌, ப 


106 லா. ௪. ராமாமிருகும்‌ 


நான்‌ பதில்‌ பேசல்லே. 
நெனச்சுண்டேன்‌, 
ஆ 3 ற 

* ஏன்னா?” 

“என்ன?” ” 

“*கடிதாசிலே ஏதேனும்‌ இதரியறதா?*? 

ஏன்ன தெரியணும்‌?” ” 

“ஏதேனும்‌ பொறி வெச்சிருக்காமா?”” 

அப்பா கடிதாசை உதர்றார்‌. 

“₹கடிகாசி பொகங்கமாதிரி தெரியல்லியே[??” 

₹₹இந்த இடக்கில்‌ ஒண்ணும்‌ குறைச்சலில்லே. வருஷம்‌ 
அஞ்சாறது. அவாளும்‌ இந்தப்‌ பக்கம்‌ திரும்பிப்‌ பார்க்‌ 
கல்லே. யார்மேல்‌ குத்தமாயிருக்கும்‌2*” 

பழிபோட தலைதேட ஆரம்பிச்சுட்டியா? நாட்டு நடப்பு 
தாம்‌ படறது போதாதா? விட்டேத்தியாத்தான்‌ டஇருந்‌ 
துக்டுப்‌ போறா." ப 

₹:அப்படி உண்டா என்ன?” 

“அமாம்‌, அப்படித்தான்‌ போ)?” 

அம்மா ஏதோ முனகுகிறாள்‌. 

3 3% 3% 

ஆனால்‌ இந்த ஐந்து வருடங்களில்‌ என்னில்‌ எவ்வளவு 
மாறுதல்‌! நான்‌ முல்லைக்‌ கொடியல்ல. ஆனால்‌ உடல்‌ 
உருவி வடிந்துவிட்டது. பிசர்கள்‌ மறைந்து எப்படி, என்‌ 
கெங்கே நிரவிக்கொண்டன? ஏதோ புனித நீரில்‌ மூழ்கி, 
சாபம்‌ தவிர்ந்து, சுயரூபத்தில்‌ எழுந்தவள்போல்‌, இளமை 
யின்‌ செழிப்புடன்‌ அழகின்‌ மெருகேறி... 


ஸர்ப்பம்‌ ௪ 
ஜனனியா? ஐனனிதானா இது? 


தெரித்தவர்‌, தெரியாதவர்‌ திருட்டுத்தனமாக திரும்பிள்‌ 
பார்க்கையில்‌ விழியாலேயே விழுங்கப்‌ பார்க்கையில்‌ அதில்‌ 
ஒரு திருட்டு ௬௪, பெருமிதம்‌ காணத்தான்‌ செய்கிறது, 


பள்ளியிலிருந்து திரும்ப ஒரு பத்து நிமிஷம்‌ முன்னே 
பின்னே ஆனால்‌, அம்மா வாசலில்‌ பதறி நின்றுவிடுகிறாள்‌ஃ 
டுவளியில்‌ போகும்போதெல்லாம்‌ விபூதியால்‌ நெற்றியில்‌ 
டூலசாகத்‌ தீட்டுகிறாள்‌. “வராஜ குருக்களின்‌ யாகப்பிர 
சாதம்‌, சார்வத்துக்கும்‌ ரட்சை!” என்னைச்‌ சுற்றி சுவர்களை 
எழுப்புகிறாள்‌. நெருக்குகிறாள்‌. அப்பாவும்‌ அவளுடன்‌ 
சேர்ந்துவிடுகிறார்‌. 


“ஜனனி! தங்க வளையங்கள்‌ உன்‌ காதுக்குப்‌ பொருத்த 
மாத்தானிருக்கு, ஆனால்‌ இசைகேடா நடுவழியில்‌ மாட்‌ 
டிண்டே--எடுக்கறவன்‌ வளையத்தை இழுக்கிறப்போ காது 
அறவும்‌ வழியிருக்கு. தோடு, கம்மல்னா அவ்வளவு சுலப 
மில்லை.” ” 


ஜனனி! பிறந்த நாளைக்கு டாலர்‌ செயின்‌ வாங்கிக்‌ 
டுகாடுத்தேன்‌. வாஸ்தவந்தான்‌. ஆனால்‌ மேமலாக்குக்கு 
புவளி3ய ட இழுத்து விட்டுக்கஹறே? தரவ அவ்‌ இருக்க 
முடியாதா?” 


ஏம்பா, டாலர்‌ பின்னே எப்படி வெளியே தெரியறது) 
மணைச்சுக்கவா கொடுத்தேள்‌?”” 
_ ”ஏடுக்கறவனுக்கு இந்தா, இந்தா, இதோ இதோ” 
என்றதுக்கு வாங்கக்‌ கொடுத்தேனா?' ” 
பின்னே ஆல்ட்பெர்ட்டா சிலுவை தெரியத்தானே 
செயினை வெளியில்‌ விட்டுண்டிருக்காள்‌?”” 
“ஜனனி உன்னோடு பேசி மாளாது,” 


1:08 லா, ௪. ராமாமிருதம்‌ 


அம்மா. ஈதிறுக்கன்‌ ஒருத்தன்‌ சுதை எழுதினான்னு 
பழக்கத்திலில்லாத பேரைச்‌ சூட்டினால்‌ ர. 
குணத்தையும்‌ நாம்‌ அனுபவிக்க வேண்டியதுதான்‌. அடங்‌ 
காப்பிடாரி. ஒரு அயிலாண்டம்‌, எச்சுமி, வாலாம்பா, அல 
மேலுவிலே இருக்கிற பத்ரம்‌, நிற்பயம்‌, உங்கள்‌ ஜனனி, 
சந்திரிகா? ச௫ரேகாவில்‌ இடைச்கிறதா பாருங்கோ?” 


ந்‌ 3 * 


அம்மாவின்‌ ஆர்க்யுமெண்டிலும்‌ கொஞ்சம்‌ விஷயம்‌ 
இருக்கும்‌ போலத்தான்‌ தோணறது. ஏன்‌ எனின்‌, இத்தனை 
எதிர்ப்புக்கு எதிராய்‌, அழுது, அழுச்சாட்டியம்‌ ஆஹாத்யம்‌, 
அடாவடி பண்ணி கைகேசி பண்ணி, ஜனனி பண்ணி, 
கோடை விடுமுறைக்கு அக்கா ஊருக்குப்‌ போக வரம்‌ வாங்‌ 
கிட்டேன்‌. ரெண்டுபேருக்கும்‌ என்னைத்‌ தனியா அனுப்ப 
அரை மனசுதான்‌. எனக்குத்‌ துணை வர அப்பாவுக்கு லீவு 
இடைக்காது, ரயில்‌ சார்ஜ்‌, ரயில்காரனுக்குக்‌ கொள்ளை 
கொடுக்க ஐவேஜ்‌ இல்லை, அம்மாவுக்கு அக்காவைப்‌ பத்தி 
நேர்த்‌ தகவல்‌ தெரிஞ்சுக்கணும்னு எண்ணம்‌. நடுவில்‌ 
மாற்றல்‌ ஏதும்‌ இடையாது. இங்கு பெண்கள்‌ வண்டியில்‌ 
ஏற்றிவிட்டால்‌ நேராக அங்கு போய்‌ இறங்க வேண்டியது 
தான்‌. ஸ்டேஷனுக்கு வந்து அத்திம்போர்‌ அழைச்சுண்டுப்‌ 
போறார்‌. மனசு சமாதானம்‌ பண்ணிக்க இதுதான்‌ வழி. 
பண்ணிக்க முடியாவிட்டால்‌ இரண்டுபேரும்‌ திண்டாடுங்கள்‌. 
அமுத்துப்‌ பொத்தி வெச்சு அடைகாக்கிற நாளெல்லாம்‌ 
அந்தக்காலம்‌. 


அழைத்துப்போக இரண்டுபேருமே வந்திருந்தனர்‌. 
அஞ்சு வருடமென்ன,உ ஐம்பதானாலும்‌ அக்காவை எங்கு. 
வேணுமானாலும்‌ அடையாளம்‌ கண்டுபிடித்து விடலாம்‌. 
இப்போது கண்ணாடி போட்டுக்கொண்டிருந்தாள்‌. அவர்கள்‌ 
தான்‌ என்னைப்‌ பார்த்துச்‌ சற்று திணறிவிட்டார்கள்‌. 
எனக்கும்‌ :சார்ப்ரைஸ்‌ பாக்கெட்‌“டாக விளங்கத்தானே 
விருப்பம்‌? 


ஸர்ட்பம்‌ 109 


அக்கான்னா. அக்காதான்‌... அச்காவுக்கு என்மேலே 
உ௫ர்தான்‌, அஞ்சு வருடம்‌ பிரிஞ்சிருந்திருக்கோம்‌. அந்தப்‌ 
பக்கம்‌ அத்திம்பேர்‌ மயிருக்கு மிஞ்சேன கறுப்புமில்லை 
மச்சினிக்கு மிஞ்சின உறவுமில்லை. பிரியத்துக்கும்‌ உபசாரத்‌ 
துக்கும்‌ சேக்கணுமா? புதிதாகப்‌ பேசுவதற்கும்‌ பழைய 
நினைப்புகளைத்‌ திருப்பிப்‌ புரட்டவும்‌ இந்த அஞ்சு வருடங்‌ 
களில்‌ எவ்வளவு சேர்ந்திருக்கும்‌! அக்காவின்‌ மணவரையி 
என்னுடைய அட்வெஞ்சர்‌ இப்போது எவ்வளவு பபரிய, 
சிரிப்பு! வாழ்க்கையிலே ஓரு நீண்ட இரிப்பு என்கிற 
எடையை அடையும்வரை நமக்குத்தான்‌ ஆயுசு இல்லை, 


இவாள்‌ குவார்டர்ஸில்‌ இருக்கா, அண்டை வீடா 
னாலும்‌ சரி, மாடியானாலும்‌ சரி குடித்தனக்காரர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ தாக்கல்‌ மோக்கல்‌ இல்லை. தவிற தெத்‌ 
கத்திப்‌ பக்கத்திலிருந்து வந்தவாளைக்‌ சண்டாலே ஸாதி 
வாலான்னு ஒரு மீ ளப்பம்‌ உள்‌ பகை. மொத்தத்தில்‌ 
ஒட்டுதல்‌ இடையாது. 


இரண்டு இந்தி சினிமா பார்க்கலாம்‌. நாலு நாளில்‌ 
புதுமை தீர்ந்ததும்‌ ௮க்காவும்‌ அத்திம்பேரும்‌ எப்படி இங்கே 
ஓம்டுகிறார்களோ? நீயும்‌ நானுமடி, எதிரும்‌ புதிரு 
மடி” “ன்னு. 


மாற்றி மாற்றி ஆலு, ஆட்டாதான்‌. டிக்கி, பாஜி, 
சப்பாத்து, பூரி, சமோஸா, இதையே மாற்றி மாற்றி சாப்‌ 
பாடாய்‌ வாச; டிபனாப்‌ பார்த்துக்கொள்‌, 


இந்த மண்ணுக்கு உருப்படியா காய்கறி ஒன்றும்‌ வராது 
போலிருக்கிறது. ஏதேதோ கள்ளிச்‌ செடிகள்‌, கீரோட்‌ 
டன்ஸ்‌, மல்லி இன்னும்‌ ஒன்‌ நிரண்டு வாசனைப்‌ புஷ்பங்கள்‌. 
பயிர்‌ போட்டுப்‌ பராமரிக்கவும்‌ பயம்‌--பாம்பு நடமாட்டம்‌ 


அதிகமாம்‌. 


1710 லா. ௪. ராமாமிருதம்‌ 

இந்த மல்லிக்கும்‌, நம்‌ பூந்த மல்லிக்கும்‌, மதுரை 
மல்லிக்கும்‌ ஏக வித்தியாசம்‌. வண்டு வண்டாய்‌, பெருஞ்‌. 
ஜாதி, நீல வெண்மையாய்‌--இதுவும்‌ நல்ல: வாசனைதான்‌, 
மல்லிதான்‌. 


அக்காவுக்கு மூகம்‌ இன்னும்‌ ரொட்டிப்‌ பொறுக்காய்த்‌ 


தானிருக்கிறது. சளைக்கிறது. மறையறது, மறுபடியும்‌: 
சளைக்கிறது. 


ஓ மைடியர்‌ யுவர்‌ அக்கா] 


கொல்லையில்‌ மல்லிக்கொடி. காடாய்ப்‌ படர்ந்‌ 
இருந்தது. ஸ்டூல்‌ போட்டுப்‌ பறித்தேன்‌. தாற்காலி 
போட்டுப்‌ பறித்தேன்‌, அப்புறம்‌ மேஜையைக்‌ கொண்டு. 
வந்தேன்‌; 

வீட்டில்‌ ஒருத்தரும்‌ இல்லையா?”* கேட்டுக்கொண்டே. 
அத்திம்பேர்‌ கொல்லைப்புறம்‌ வந்தார்‌. 

: “ஹலோ பிரின்ஸஸ்‌[?” 

ஏன்ன அத்திம்பேர்‌ இவ்வளவு சுருக்கு?!” 

பெரியதலை, எவனோ மண்டையைப்‌ போட்டுட்டான்‌. 
தகவல்‌ வந்த மிச்ச நேரம்‌ ஆஃப்‌, என்ன திண்டாடறே?” * 

£“எட்டல்லே அத்திம்பேர்‌!£” 

ழே இறங்கு” 

நான்‌ முன்றானைத்‌ தலைப்பை ஏந்திப்‌ பிடிக்க, அத்திம்‌ 
பேர்‌ பறித்துப்‌ போட்டுக்கொண்டிருந்தார்‌. 

“விட்டில்‌ ஒருத்தருமில்லையா? கேட்டுக்கொண்டே 
அக்கா கொல்லைப்புறம்‌ வந்தான்‌. 1*₹நீங்க எப்போ 
வத்தேள்‌?'” அத்திம்பேர்‌ வாய்ப்பாடை ஒப்பித்தார்‌. 


£* இவ்வளவு பூ எதுக்கு2”” 


ஸர்ப்பம்‌ 112 


தொடுத்தால்‌ துளி ஆயிடும்‌. உனக்கும்‌ சேர்த்துத்‌ 
தான்‌”. 

சூள்‌ கொட்டினாள்‌. எனக்குப்‌ பழக்கமில்லை. 
அவொர்ஜி. 

"உனக்கு வேணாட்டாப்‌ படத்துக்குப்‌ போட்டாப்‌ 
போச்சு, ”” ப 

அத்திம்பேரும்‌ நானும்‌ ஹாலில்‌ பூத்தொடுத்துக்கொண் 
டிருந்தோம்‌. அத்தும்பேருக்குப்‌ பூத்தொடுக்கத்‌ தெரியும்‌ 
போலிருக்கு. அக்கா சமையலறையில்‌ வேலையாயிருந்தாள்‌ 


₹- எனக்கு ஒரு தங்கையிருந்தாள்‌. உன்‌ மாதிரிதான்‌ 
இருப்பாள்‌. மூளையில்‌ கபம்‌ தாக்கு மூணே நாளில்‌ போயிட்‌ 
டாள்‌,” 

“*வீல்‌”” என்று அலறல்‌ கேட்டு, கைக்காரியத்தை அப்‌ 
படியே போட்டுவிட்டு உள்ளே ஓடினோம்‌. 


அக்காவுக்கு முகம்‌ பூரா மூக்குக்கண்ணாடி, பாழ்ம்பூ! 
பாழ்ம்பூ! எட்டு மைலுக்‌ கெட்ட நின்றுகொண்டு காஸ்ஸ்டவ்‌ 
மேடையடியில்‌ சுட்டிக்‌ காண்பித்துக்கொண்டிருந்தாள்‌. 


அங்கு ஏக அடைசல்‌. இரண்டு மூன்று மண்‌ அடுப்பு. 
வென்னீர்த்தவலை. செங்கோட்டை தோசைக்கல்‌, ஒன்றுக்‌ 
குள்‌ ஓன்று மூன்று இலுப்பச்‌ சட்டிகள்‌. வெட்டுக்கத்து. 
தோட்டக்‌ கத்திரி, சிமிட்டி வாணலி--அறுந்துபோன 
தாம்புக்கயிறு--அடுக்கிண்டே போகலாம்‌. இங்கு எங்கானும்‌ 
புகுந்துகொண்டு எட்டு நாளைக்குச்‌ சவால்‌ விடலாம்‌. 


இருந்தாலும்‌ டக டக்‌ ஜாக்கிரதையாக எடுத்துப்‌ 
பார்த்தோம்‌, ப 

₹ஈ₹என்னமு. காரியம்‌ செஞ்ச ஜனனி! படிச்சுப்‌ படிச்சு 
எத்துனை தரம்‌ சொல்லியிருக்கேன்‌1! கையோடு கொல்லைக்‌ 
கதவை அடைச்சுண்டு வரணும்னு! இங்கே ஒண்ணு ஆள்‌ 


312 லா. ௪, ராமாமிருதம்‌ 


புகுந்துடுவான்‌, இல்லாட்டா பாம்பு, அதை அடிக்கவும்‌ 
கூடாது. இந்தப்பக்கம்‌ எல்லாரும்‌ நாகத்தை வழிபடறவா. 
சரியான தண்டாவில்‌ மாட்டி வெச்சுட்டே, வெளியிலும்‌ 
துரத்த முடியல்லே, உள்ளேயும்‌ வெச்சுக்க முடியாது. 
என்ன செய்யலாம்‌?” 


நல்ல கதையாயிருக்கே. நீதானே கடைசயா கொல்லைப்‌ 
புறத்திலிருந்து வந்தவள்‌! ஆனால்‌ அவளோடு நான்‌ துர்க்கம்‌ 
பண்ணவில்லை. வீடு முழுக்க சலிச்சுப்‌ பார்த்தாச்சு. 


அத்திம்பேர்‌ பெருமூச்செறிந்து நிமிர்ந்தார்‌. தான்‌ 
நினைக்கறேன்‌ வஸந்தி!'* அறுந்த தாம்புக்கயிறை எடுத்து 
ஆட்டினார்‌. 

“அப்போ நான்‌ பொய்‌ சொல்றேன்‌ என்கழறேளா?”” 
அக்காவுக்கு உதடுகள்‌ நடுங்கின. 


அத்திம்பேர்‌ தற்காப்பில்‌ இரண்டு கைகளையும்‌, ₹*ச௪ரி 
சரி ஏதேனும்‌ ஆரம்பிக்காதே... மறுபடியும்‌ தேடலாம்‌”? 
என்றார்‌. 

ஹால்‌ பூரா மல்லி மணம்‌. சிறு போராய்‌ மல்லி குவிந்து 
இடந்தது, இந்த ரகளையில்‌ அதைத்‌ தொடுக்க யாருக்கு 
மனம்‌ வரும்‌? 

நான்‌ மலர்ந்து கொண்டேயிருப்‌ 2பன்‌. 


ஆனால்‌ யாருக்கும்‌ இடைக்க மாட்டேன்‌, 


இது நடந்து அஞ்சு நாளாகியிருக்கும்‌, மத்தியானம்‌ 
அக்கா தபாலாபீஸாக்குப்‌ போயிருந்தாள்‌, கார்டு, கவர்‌ 
வாங்க, 

நான்‌ புத்தக அலமாரியில்‌ குடைந்து கொண்டிருந்தேன்‌. 

ஜனனீ! ஜனனீ!” அக்கா அவசரமாக வாசற்‌ கதவைத்‌ 
தட்டினான்‌. ப ப 


ஸர்ப்பம்‌ 1242 


இறந்தேன்‌. அக்க. முகம்‌ சுண்ணாம்பாய்‌ வெளுத்‌ 
இருந்துது. கையில்‌ தந்தி, பிடுங்கினேன்‌, 


“மகர்‌ லபெல்‌ அ௮க்ஸிடெண்ட்‌--ஸீரியஸ்‌ ஸ்டார்ட்‌ 
'இமீடியட்லி. 

அக்கா கூடத்தில்‌ உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சாள்‌, 

எனக்கும்‌ திக்பிரமை பிடித்தாற்போல்‌ ஆடூவிட்டது.. 
௮க்கா என்‌ தோளைப்‌ பிடித்து உலுக்கினாள்‌. 


ஜனனீ! ஏதேனும்‌ பேசேண்டி.! என்னடி ஆயிருக்கும்‌??? 
என்னவாவது ஆயிருக்குமோ? என்னடி பண்றது? 
கொண்டைக்‌ இ£ச்சில்‌ இழுத்துக்கொண்டே போயிற்று, 


ஸ்டாப்‌ இட்‌.”” கத்தினேன்‌. 
£: என்னடி செய்யலாம்‌?” 


இளம்ப வேண்டியதுதான்‌. எப்படி? அத்திம்பேருக்குப்‌ 
போன்‌ பண்ணலாம்னா இங்க கிட்டே போன்‌ இிடையாது, 
ஆபீஸ்‌ இங்கிருந்து 20. கி.மீ. ஸ்கூட்டரில்‌ போய்வருகிறார்‌. 
இன்னும்‌ ரெண்டுமணி நேரம்தான்‌ இருக்கு ரயிலுக்கு. இதை 
விட்டால்‌ அடுத்தது மறுநாள்‌ இதே நேரத்துக்குத்தான்‌. 
அதற்குள்‌ என்னவோ? ஏதோ கடைசியில்‌ இன்னிக்குக்‌ 
இளம்பி நான்‌ முன்னால்‌ போறது, மறுவண்டிலே ௮க்கா 
அவசயமானால்‌ அத்திம்பேர்‌--ஊரும்‌ வீடும்‌ இருக்கும்‌ 
அவந்துரைக்கு எல்லோரும்‌ பூட்டிக்கொண்டுகிளம்ப முடி. 
யாது--என்று முடிவாச்சு. 


பாவம்‌, எங்கிருந்தோ இந்த தேரத்துக்கு ஒரு ஜட்கா 
வைப்‌ பிடிச்சுண்டு வந்தாள்‌. அத்வானம்‌ பிடிச்ச ஊர்‌, கூட 
வந்து அவள்தான்‌ ரயில்‌ ஏற்றினாள்‌. வண்டியைப்‌ பிடிச்சதும்‌ 
சினிமா சேஸ்‌ மாதிரிதான்‌. ஸ்டேஷன்‌ மாஸ்டர்‌ பெரிய மனசு 
பண்ணினார்‌. .4₹௮, புவர்‌ சைல்ட்‌! டொண்ட்‌ வொரி, காட்‌ 
ஈஸ்‌ திரேட்‌.”” என்று தைரியம்கூடச்‌ சொன்னார்‌. 


இஃஃஇ 


174 லா. ௪. ராமாமிருதம்‌ 


இரவு பூரா தூக்கம்‌ ஏது? இந்தச்‌ சமயத்தில்‌ அம்மாவின்‌ 
நற்குணங்கள்‌ : அனைத்தும்தான்‌ சிந்தனையில்‌ மேல்‌ 
எழுந்தன. வெகுளி, ரொம்ப அஞ்ஞானம்‌. சாப்பிட உட்‌ 
கார்ந்த பின்‌ யா3ரனும்‌ கேட்டால்‌ அலுக்காமல்‌, மோருஞ்‌ 
சாதத்துக்குப்‌ புளித்துவையல்‌ அம்மியில்‌ இழைப்பாள்‌. பிறர்‌ 
கஷ்டம்‌ தாங்கமாட்டாள்‌.. அவளுக்கு இப்படி நேர்ந்துடுத்து 
பார்த்தையா? மண்டையில்‌ அடிபட்டிருக்குமா? இல்லே 
இடுப்பு பிராக்சரா? முருகா, மை பேவரட்‌ காட்‌. ஹேவ்‌ 
மொர்சி ஆன்‌ அஸ்‌? 

* ச்‌ 3 

பொல பொலவெனப்‌ பொழுது புலரும்‌ வேளைக்கு 

ஆட்டோ ரிக்ஷாவிலிருந்து வீட்டுக்கெதுர்‌ இறங்கினேன்‌ 
. இம்மா வாசலில்‌ கோலம்‌ போட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌, 
சத்தம்‌ கேட்டு நிமிர்ந்தாள்‌. 
. என்னடி ஜனனீ?” * 

எனக்குச்‌ சட்டென்று பதில்‌ வரல்லே. உள்ளே ஏ?2ததோ 
மூட்டங்கள்‌ சரசரவெனப்‌ பிரிந்துகொண்டிருந்தன. 

என்னடி அருதிருன்னு முழிக்கஹறே2 எல்லாரும்‌ செளக்‌ 
இயம்தானே?”” 

என்னிடமிருந்து ஒரு அிரிப்புப புறப்பட்டது. அது 
எனக்கே புதிதாய்த்தானிருந்தது. 

இதுமாதிரிச்‌ இிரிப்பு இதுவரை நான்‌ இரிச்சதில்லே. 
விட்டுவிட்டு அல்ல, ஒரு நீண்ட உருட்டுச்‌ சிரிப்பு. மேளத்துள்‌ 
சதங்கைபோல்‌ அதன்‌ ரகஸ்யத்வனி எனக்கு . மட்டும்‌ 
ஒலித்தது. 





அவருக்கு ஒரு பழக்கம்‌; நல்லதோ, கெட்டதோ. 
தெரியாது. காலையில்‌ விழிப்பு வந்ததும்‌, பிறகும்‌, நினைப்பு 
வந்தபோதெல்லாம்‌ இடதுகையால்‌ வலதுதை நாடியைப்‌ 
பிழூத்து இடது செவியோரம்‌ கொண்டுபோய்‌ ஓட்டுக்‌ 
கேட்பார்‌, 


அவருடைய அத்தை, நாடியில்‌ நிபூணியாம்‌, இந்தக்‌ 
கேஸ்‌, இன்றிலிருந்து ஒரு வருடம்‌, ஒரு மாதம்‌ ஒரு நாளில்‌ 
காலாவதி என்று சொல்லுமளவுக்கு. சொன்னபடியும்‌ 
தடக்குமாம்‌. ஆபத்தான மனுவஷி. ஆனால்‌ நாடி பார்ப்ப 
துடன்‌ சரி, அதில்‌ சண்ட கோளாறுக்கு வைத்யம்‌ 
பண்ணவோ, பரிகாரம்‌ சொல்லவோ தெரியாது, அதெல்‌: 
லாம்‌ செல்லக்கண்ணு பாடு, நாடி பார்க்கச்‌ சொல்லிக்‌ 
கொடுத்ததே செல்லக்கண்ணு பண்டிதன்தான்‌, அத்தை, 
குருவுக்கு மிஞ்சின சிஷ்யை ஆடூவிட்டாள்‌. அவனுக்குப்‌ 
பிடி. டாத இடங்களுக்கு லக்ஷிமி அம்மாளை அழைத்துச்‌ 
செல்வான்‌. “*அகெல்லாம்‌ அம்சம்‌, சொல்லிக்கொடுத்தோ 
படிச்சோ வரதில்லை.. பாருங்க என்‌ பாட்டனார்‌ காலத்து 
லிருந்து ஒலைச்சுவடி, நாடி. சாஸ்திரப்‌ புத்‌ தகங்கள்‌ பரண்லே 
அடுக்கி வெச்சிருக்மீகன்‌; ப்ரயோசனம்‌?” * 


அத்தை மாதிரி தானும்‌ நாடி பிடிக்கணும்‌ என்று ஆசை. 
அத்தையிடம்‌ கற்றுக்கொள்ளவும்‌ முயன்றார்‌. அவளும்‌ 
ஏதேதோ சொல்வாள்‌:. யானை நடை, கோழி நடை, 


116 லா. ச. ராமாமிருதம்‌ 


குதிரை நடை”யென்று. போகப்‌ போக அவளும்‌ கட்ஸா” 
அடிக்கிறாள்‌ என்று தனக்கே தெரிந்தது. எல்லாம்‌ தெரிந்து, 
கரை கண்டுிவிட்டாலே அப்படித்தான்‌. யானையாம்‌, குதிரை 
யாம்‌, கோழியாம்‌! அவருக்கு எல்லாம்‌ ஓரே “டக டக் டக்‌” 
காய்த்தான்‌ பட்டது. இருந்தாலும்‌ குன்‌ கையைத்‌ தானே 
பிடித்துப்‌ பார்த்துக்கொள்ளும்‌ பழக்கம்‌ மட்டும்‌ நிலைத்து: 
விட்டது. ப 
“டடக்‌ டக்‌ டக்‌” 


1710--இன்று டஉக்‌ டக்‌ டக்‌ இல்லை. ஒன்று “**கிர்ர்ர்‌-டக்‌”* 
எஃகுச்சுருள்‌ கழல முயல்வதுபோல. நடு நரம்பு பேசவே 
யில்லை. அடுத்ததில்‌ வேகம்‌ மின்னல்‌ பறந்தது. தூக்கிவாரிப்‌ 
போட்டது. வித்தை கடைசியாக கைக்கடங்கி வந்து 
விட்டதா? காத்திருந்த தவம்‌ பலித்ததம்மா...ஆனால்‌ தனித்‌ 
தனியாக அவை என்ன பாஷை பேசுகின்றன? ஒன்று 
நிச்சயம்‌. நல்லது பேசவில்லை. 


பயத்தில்‌ திடீரெனக்‌ காலில்‌ வந்தடைந்த பலவீனத்‌ தில்‌: 
டாக்டர்‌ வீட்டுக்குப்‌ போகும்‌ தைரியம்‌ விட்டது. அவர்‌: 
க்ளினிக்கும்‌ 9 மணிக்கு முன்‌ திறக்காது, டாக்டர்‌ 9 மணிக்கு. 
வரமாட்டார்‌ என்பது அனுபவ உண்மை. அவர்‌ வரும்‌ வரை 
காலை எதிர்‌ வெய்யிலுக்குத்‌ தடுப்புக்கூட இல்லாமல்‌: 
காத்திருக்க வேண்டும்‌. மடோக்கனில்‌ தன்‌ முறை வந்து. 
உள்ளே போய்‌ மீள்வதற்குள்‌ 12-20, வேறு வழியில்லை. 
இன்று விஸிட்டுக்கு அவிழ்த்து வைக்க வேண்டியதுதான்‌. 
நல்லவேளை எதிரே ரொட்டிக்‌ கடையில்‌ டெலிபோன்‌ 
இருக்கிறது. கடையும்‌ திறந்தாச்சு. 


வேலைக்காரக்‌ குட்டியை இன்னும்‌ காணோம்‌. இன்‌: 
றைக்கும்‌ மட்டமா? தன்னை விட்டால்‌ கதுயில்லை என்று. 
அவள்‌ தெரிந்துகொண்டிருக்கிறாள்‌. சமயம்‌ பார்த்துக்‌ 
காலை வாரிவிடுவதில்‌ அவள்‌ தனி ஸ்பெஷல்‌, அவள்‌ வந்து 
குயவு பண்ணினால்தான்‌ இன்றையச்‌ சமையலுக்குப்‌ பாத்‌ 


ப்ரயாணம்‌ 214 


இரங்கள்‌ விடுபெறும்‌. தொட்டி முற்றத்தில்‌ ரலவண்டல்‌, 
கொட்டிய காப்பிப்பொடி, சாம்பார்‌ எல்லாம்‌ கலந்து ஊசல்‌ 
நெடியடித்துக்‌ கொண்டிருக்கிறது. 


மெதுவாய்‌ எழுந்து உட்கார்ந்து, தரையில்‌ காலை 
ஊன்றி -கனியாகத்‌ தென்புக்குறைவு ஓன்றும்‌ தெரிய 
வில்லையே! மறுபடியும்‌ நாடியைப்‌ பிடித்துப்‌ பார்த்துக்‌ 
கொண்டார்‌. முதல்‌ நாடி திடுக்குத்‌ திடுக்கென ௦8 மாற்றிக்‌ 
"கொண்டிருந்தது. நடு, மெளனம்‌. மூன்றாவது சோழவரம்‌ 
ஐயித்துச்‌ கொண்டிருந்தது 18 1”4 11௧1 [மா]? 


ஒருவாறு பல்‌ விளச்கஇவிட்டு எதிர்க்கடைக்குப்‌ போய்‌ 
உாக்டருக்கு போன்‌ செய்துவிட்டு மறுபடியும்‌ வந்து கட்டிலில்‌ 
படுத்துக்கொண்டார்‌. . இன்று பட்டினி போட வேண்டியது 
கான்‌. அப்படிப்‌ பசி சாங்காவிட்டால்‌ இருக்கவே இருக்கிறது 
ரொட்டிக்‌ கடை, 


திடீரென்று ஏதோ வளையில்‌ அடைபட்டு, விடுபட்டாற்‌ 
போல்‌ ஒரு காற்று கிளம்பி, சுவரில்‌ வீட்‌ காலண்டர்‌ படபட 
வென்று பாவாடையடித்துக்‌ கொண்டது, . ஆகஸ்ட்‌, 
அக்டோபர்‌, செப்டம்பர்‌ என்று மாதங்கள்‌ தேதிகள்‌ அலங்‌. 
கோலமாயின. நதேததியைப்‌ பார்க்க முடியாமல்‌ தங்களுக்கு . 
வெட்கம்‌ வந்து சருண்டுகொண்டன இன்று என்ன தேது? 
அக்டோபர்‌ 30--என்‌ பிறந்த நாளல்லவா? ப 80, சக்கரம்‌ 
ஒரு சுற்று வந்தாச்சு. 


நேரம்‌ . நேர்த்தியாகத்தானிருக்கிறது: என்‌ பிறந்த 
நாளல்லவா? ஈரமுமில்லை, வெம்மையுமில்லை. . சூரியன்‌ 
ஒளிந்து விளையாடுகிறான்‌. சுவர்‌ மேல்‌ பசும்‌ வெய்யில்‌ 
இளநீர்‌ போல்‌ துளும்பலாடுகிறது. இளநீரின்‌ ௬௫ மறந்தே 
போச்சு. தண்ணீர்‌ ஒழுங்காய்க்‌ கலங்கலில்லாமல்‌ இடைத்‌ 
கூல்‌ போதாதா? திரும்பிய இடம்‌ எல்லாம்‌ குழாய்தான்‌. 
செளகரியம்தான்‌, சமையல்‌ மேடையில்‌, பாத்‌, 189, 37851௩ 


214 லா. ௪. ராமாமிருதம்‌ 


02810. ஆனால்‌ வருவகென்னவோ 04911680 (801:இலிருந்து 
என்று சுத்தம்‌ பண்ணியதோ? ஓரொரு சமயம்‌ பச்சை மீன்‌ 
நாற்றமும்‌ பாசி நாற்றமும்‌... 

ரிஷி மூலம்‌--அத்துடன்‌ குழாய்‌ மூலம்‌ என்று ஒன்று 
சேர்த்துக்கொள்ள வேண்டியதுதான்‌. வாழ்க்கையில்‌ 
இத்தனை வயது காத்திருந்து காணும்‌ மிச்சம்‌ இதுதான்‌. 
04௦௨3 7ஊ1-இலிருந்து குழாய்‌ மூலம்‌ குடிதண்ணீர்‌, 
இதற்குமேல்‌ இதன்‌ விவரத்துள்‌ புகுவது எனக்கே சரியில்லை, 

முயற்ச உன்னுடையது. பலன்‌ என்னைச்‌ சாரும்‌. 

உமை. ஆனால்‌ ஆசைப்படாதே. கூலியை எடுத்துக்‌ 
கொள்பவன்‌ நான்‌, 

நீ அவல்‌ கொண்டுவா. நான்‌ உமி கொடுக்கிறேன்‌. 

நினைவிருக்கட்டும்‌. உனக்கு இங்கு சொந்தமில்லை. 
106 (008 1/81% 7௦. 

உன்முறை வரும்வரை உன்னை நான்‌ உண்ண 
மாட்டேன்‌. 

ஆகையால்‌ எனக்கு உகந்து கவளமாய்‌ நீ உன்னைப்‌: 
பக்குவமாக்கிக்கொள்ள-- ப 

உனக்கு வேண்டிய அவகாசம்‌ தந்திருக்கிறது. 

வாசற்படியில்‌ நிழல்‌ தட்டுகிறது. 

என்ன உடம்பு?” என்று கேட்டுக்கொண்டே மணிக்‌ 
கட்டைப்‌ பிடித்தவுடனேயே டாக்டருக்கு முகம்‌ சட்டென 
மாறிற்று. என்ன ஸார்‌, ௧4 186 900 800௦ ஈர 
0௦10156117: 

நீங்கள்தான்‌ சொல்லணும்‌, £* 

“உங்களிடம்‌ என்னத்தைச்‌ சொல்றது? வீட்டில்‌ வேறே. 
யாருமில்லையா? சந்தடியே காணோமே[”” 


ஒத 6 


ப்ரயாணம்‌ 719. 


௪ உங்கள்‌ 14157” 

5...” இவரிடம்‌ என்‌ பழைய அத்யாயங்களில்‌ எதைப்‌ 
படிப்பது? இப்போ என்ன ப்ரயோசனம்‌? 

யாருக்கு நேரம்‌ இருக்கிறது? அலுப்பு, 

210] மற8) 8017” ப 

22 மேகா ட்யூட்டியிலிருந்து இன்னும்‌ வரல்லே.”” 

எந்த ஆபிஸ்‌? 17/0௦?” ட 

₹அவனே வரநேரமாச்சு, ஆனால்‌ இன்னிக்கு என்னவோ 
தெரியல்லே. இன்னும்‌ வரல்லே,”? 

“பின்னே யார்கிட்டே நான்‌ பேசறது? என்ன ஸார்‌ 
இரிக்கிறீங்க??” கையை மறுபடியும்‌ அவசரமாய்ப்‌ பிடித்தார்‌. 

எதிர்‌ வீட்டில்‌ ரொட்டிக்‌ கடைக்காரன்தான்‌ பாக்கி 


௦௦%, 00ம்‌ 701 666 116 நமாம௦மா 07 416 834மகர்10?”* 


10 ] 0௦6 சீகா, 4௦ 700 00 ௭121 700 876 12௧01 0த 
1௦171? 


22நீங்கள்‌. சொல்லாமல்‌ எனக்கெப்படித்‌ தெரியும்‌ 
என்னிடம்‌ நீங்கள்‌ தாராளமா சொல்லலாம்‌ [ 

₹-வியாதுக்காரனிடமே அவன்‌ உண்மை உடல்‌ 
நிலையைப்‌ பேச முடியுமா? '108% 18 ௩௦ ]4601081 ௱ம்‌05,7* 


£:-அப்போ என்னோடு மெடிகலாயிருக்காஇீங்க. 118 
09 றற 40 8. 00106 001 00 (2106 34,” 


“உங்களை உடனே ஆஸ்பத்திரியில்‌ சேர்த்தாகணும்‌,”£ 


காகங்களின்‌ கரையல்‌ காதைப்‌ பொளித்தது. ரொட்டிக்‌ 
கடைக்காரன்‌ ரொட்டியைத்‌ துண்டு தண்டாய்ப்‌ பிய்த்து 
வீச எறிவான்‌, தினமும்‌ அதுக்கு இது ஒரு காலைச்சடங்கு. 
அரை ரொட்டி ஆண்டவன்‌ அதுக்குப்‌ படியளந்தால்‌ 
போதுங்க. அதுக்குமேல்‌ நமக்குக்‌ கட்டுபடியாகாதுங்க. 


720 லா. ௪. ராமாமிருதம்‌ 


இதைத்தவிர ஆள்‌ ஏமாந்தா, பையன்‌ அசப்பாயிருந்தால்‌ 
எத்தனை பிஸ்கட்‌ திருடுதுங்க தெரியுமா? பன்னை எடுத்துக்‌ 
கேஸ்‌ கண்ணாடி மேலே வெச்சுப்‌ பொட்டலங்‌ கட்ட பேப்ப 
ருக்குக்‌ குனியறதுக்குள்‌ முமுசா அப்படியே தூக்கடுதுங்க. 
உலகத்தில்‌ துரோகம்‌ என்னென்ன விதத்தில்‌ நடக்குது 
தெரியுங்களா?” டாக்டர்‌ எனக்கென்ன உடம்பு? 


25 உற்களுக்கு ஜன்னி கண்டிருக்கிறது. 

₹4 ஜன்னி?” ப 

பெரிய நீண்ட சிறகின்‌ நிழல்‌, சுவரில்‌ இளவெயிலின்‌ 
விதுர்‌ விதிர்ப்பைக்‌ கலைத்தது. 

இது காகமல்ல; 

“ஐஜன்னியில்‌ எத்தனையோ விதம்‌, நினைவு தப்பணும்னு 
அவசியமில்லை. வண்டி 1௦ற 2681-இல்‌ சரிவில்‌ ஓடிண்டிருக்கு, 
$17, நீங்கள்‌ என்னோடு வாங்க கார்லே--”* 


. சபையன்‌ இன்னும்‌ வரல்லியே!”” 


. நர்‌ 66115 மாற! ௫0 86௨ 1 ஐ$றடி ரர689'_- 
இதெப்படி நேர்ந்தது? இவ்வளவு மீமாசமா/.-நானும்‌ 
நினைவுபடுத்திப்‌ பார்க்கிறேன்‌, எப்படியிருக்கலாம்‌? முந்தா 
நேற்று உடம்பு சுட்ட மாதுரி இருந்தத. பொருட்படுத்‌ 
தாமல்‌ பச்சைத்‌ கண்ணீரில்‌ வழக்கம்போல ஸ்நானம்‌. 
அன்னி ராத்திரிகூட சுட்டதோ? உடம்பு வலி, அதைப்‌ 
பார்த்தால்‌ முடியுமா? விடியாது காலை எழுந்து வழக்கம்‌ 
போல அலுவல்கள்‌--ஸ்நானம்‌., சேகர்‌, 7-55க்கு உட்‌ 
காரர்ந்துவிடுகிறான்‌. கையில்‌ வேறு கட்டிக்‌ கொடுக்கணும்‌. 
₹*அனது போதுமப்பா”” என்று அவன்‌ சொன்னாலும்‌ மனச 
கேட்டுறதா? இரவு எட்டு மணிக்குத்தான்‌ அவனை மறுபடி 
பார்க்கலாம்‌? ஓவ்வொரு நாள்‌ ]41]21 மப என்று அப்படியே 
தங்கிவிடுவான்‌. புடலங்காய்‌ பொரித்த குழம்பு அவனுக்கு 
ரொம்ப இஷ்டமாச்சே என்று எடுத்து வைத்ததை நானே 
சாப்பிட நேர்கையில்‌, தொண்டையில்‌ வில்லுண்டையாய்‌.-- 


ப்ரயாணம்‌ 121 


குலையை வலிக்‌திறதோ? மண்டையைத்‌ தாங்கிக்கொள்‌ 
இறேன்‌௨ எல்லாம்‌ எண்ணங்களின்‌ குழப்பம்தான்‌; 


டாக்டர்கைக்கடியாரத்தைப்‌ பார்த்தக்கொள்கிறார்‌. 


உ ]ிஹு91]௦0௦. பையன்‌ வரட்டும்‌.” 

நீங்கள்‌ இங்கிருந்தகொண்டே நான்‌ உங்களுக்கு 
அதுவும்‌ செய்வதற்கில்லை,” 

2] 0027510௦04. 1 ஹ்ரய** 

அவர்‌ போயாச்சு. 


தலையணையில்‌ சாய்கிறேன்‌, 7 றல்‌? சேகர்‌ 
இன்னிக்கு ஏன்‌ இவ்வளவு நாழியாக்குகிறான்‌? சின்ன 
முதலாளியிடம்‌ வேலை பார்த்தாலே நந்து கதிதான்‌, 
அலனுக்கு அவன்‌ நியாயம்தான்‌ உண்டு. 0 7, ஈட்டி ஈதெல்‌ 
லாம்‌ எங்களுக்குப்‌ புரியாத பாஷைங்க, சொன்னதை . 
ஓழுங்காச்‌ செய்துட்டுப்‌ போறவனைக்‌ கலைக்கத்தான்‌ 
இந்தப்‌ பேச்செல்லாம்‌ இப்போ நடமாடுத! வேலையைச்‌ 
செய்யணும்‌ வேலையைக்‌ கத்துக்கணும்னு யாருக்கு 
எண்ணம்‌ இருக்குது? எல்லாரும்‌ பல்லாக்கு சவாரி 
பண்ணனும்‌. அப்போ தூக்கறவன்‌ யாரு? என்‌ பையனையும்‌ 
சேர்த்துத்தான்‌ சொல்றேன்‌, இப்போ பாருங்க அவன்‌ 
காலேஜி3ல,””-- 


£: உனக்கென்னப்பா சேகர்‌. நீ தருவேோரண நட்சத்திரத்‌ 
துக்கு வேலையே தேட வேண்டாம்‌. புறா மாதிரி தானே 
வந்து மடியில்‌ விழும்‌?” என்று கல்லூரி வாத்தியாரே 
அவனுக்குக்‌ கை பார்த்துச்‌ சொன்னதைப்‌ பேச்சுவாக்கில்‌ 
சேகர்‌ என்னிடம்‌ சொல்லி, சொன்னதை நானும்‌ நம்பி 
னேன்‌. ஏன்‌ நம்பக்கூடாது? 79. 5% குடும்பத்துக்கே எனக்கு. 
நினைவு தெரிந்து சேகர்தான்‌ முதல்‌ 062726, 

ஆனால்‌ காத்திருந்து காத்திருந்து மடியில்‌ புறாவும்‌ விழ 
வில்லை. தேடித்‌ தேடியும்‌ புளியம்பழம்கூட உ திரவில்லை. 


722 லா. ௪. ராமாமிருதம்‌ 


இப்போது சேகர்‌ போய்‌ வரும்‌ இடத்தில்‌ அவன்‌ சம்பளத்‌. 
தைப்‌ பற்றிப்‌ பேசுவதற்குமில்லை... புழுங்குவதற்குமில்லை. 
போக வர, கைசெலவு போக அவன்‌ துணிமணிக்காவது 
ஆனால்‌ சரி. அதற்குக்கூட இப்போ என்னிடம்‌ வழியில்லை. 
இரண்டு வருடங்களாக ு161685-க்குப்‌ படித்து, போன 
வருடம்‌ பூனாவுக்குப்‌ போய்‌ இரண்டு மாதங்கள்‌ தங்கி 
பரீட்சை எழுதி பாஸும்‌ பண்ணியாச்சு. 00004 ௦3 
செலவுதான்‌. சரியான செலவுதான்‌. ஓரொரு புதீதகமும்‌ 
நூறு ரூபாய்‌. நோட்புக்குகள்‌ செலவாணி புத்தகங்களின்‌ 
விலையைத்‌ தூக்்‌இியெறிந்தது. பூனாவுக்குப்‌ போய்த்‌ தங்கி 
அங்கு ஏகோ ஸ்பெஷல்‌ ட்ரெய்னிங்‌, அதற்கு மட்டும்‌ ஒரு. 
பெரிய நோட்‌ எூறிற்று. தவிர வெளியூர்‌ போனால்‌ ட்ரஸ்‌ 
வேண்டாமா? அவன்‌ சொல்லணுமா? எனக்கே தெரி 
யல்லையா? தெரிந்து என்ன செய்வது? காசுக்கு எந்த வழி. 
போவேன்‌? 


எனக்கும்‌ நல்ல நட்சத்திரம்தான்‌. வேளை நன்றாயிருந்‌: 
தால்‌ வேரிலும்‌ காய்க்கும்‌, நட்சத்திரமும்‌ அப்போ நல்லா 
யிருக்கும்‌. வேளை பொல்லாதானால்‌ நாக்கே பாம்பாகி 
விடும்‌, வேளையால்‌ நட்சத்திரமா? நட்சத்திரத்தால்‌ 
வேளையா? பூனாவிலிருந்து பையன்‌ வந்த கையுடன்‌ செல. 
வோடு செலவாய்த்‌ திருப்பதிக்கு அனுப்பி வைத்தேன்‌. 
பாலாஜி குலதெய்வமல்ல. ஆனால்‌ கொடுக்கும்‌ தெய்வ 
மாச்சே! கடைசியில்‌ பார்க்கப்‌ போனால்‌ சுயநலம்தான்‌ 
தெய்வம்‌, திருவோண நட்சத்திரம்‌ வாய்‌ திறந்து பேசா 
விட்டால்‌ போகிறது. உதட்டையாவது அசைத்தால்‌ சரி. 


விதை நெல்லை வீசி இறை. விளைச்சலை அள்ளி 
அறுப்பாய்‌. 


வெறுங்கையை வீசி வயல்‌ பரப்பைக்‌ காட்டினால்‌ வயிறு 
நிரம்பிவிடுமா? என்றைக்கு இந்தப்‌ பொய்‌ எங்கள்‌ முகத்‌ தில்‌ 
வெடிக்கப்‌ போகிறதோ? அஸ்தியில்‌ இதேதான்‌ ஜுரம்‌ 


ப்ரயாணம்‌ 722 


இப்படியே இன்று போல்‌ நாளை, நாளை போல்‌ மந 
நாள்‌ என்று ஒரு நாளைப்‌ போல்‌ மறுநாள்‌ மண்டையுள்ள 
வரை ஜலதோஷம்தான்‌ வாழ்க்கை, கஸ்தூரிக்கு அலுத்துப்‌ 
போனதில்‌ ஆச்சரியமில்லை. அவன்‌ என்னத்தை நினைத்துக்‌ 
கொண்டு வந்தாளோ? நிச்சயமாய்‌ அது அவளுக்கு என்‌ 
னிடம்‌ இட்டவில்லை. அடிக்கடி சொல்வாள்‌: *90ம 816 1௦ 
- ஒரு?” (இலக்கணத்தைத்‌ தூக்கி உடைப்பில்‌ போடு.) 
நான்‌ என்ன உங்கள்‌ மாதிரி வாத்தியார்‌ மகளா? தான்‌ 
சொல்ல வந்ததை நீங்கள்‌ புரிந்தகொண்டால்‌ சரி, ஆனால்‌ 
புரியவெச்சு என்ன பிரயோசனம்‌? நீங்கள்‌ என்ன மாறப்‌ 
போறேளா? எதைக்‌ கேட்டாலும்‌, இன்னிக்கு. கரைச்சுட்டு 
நாளைக்கு என்ன செய்யறதுன்னு உங்கள்‌ பல்லவியாப்‌ 
போச்சு! வாழ்க்கையைப்‌ பின்‌ எப்பத்தான்‌. அனுபவிக்கிறது! 


“வயிற்றில்‌ இப்படி வாரை இழுத்துக்‌ கட்டறபோதே”* 
இவ்வளவு இழுப்பாயிருக்கு, நீ என்னடான்னா சமுத்தி 
ரத்தைத்‌ தாண்டனும்‌ என்கிறாய்‌/ உனக்கு என்ன 
வேண்டும்‌2 


உங்களுக்கு என்றைக்குமே புரியாது. ”' பாவம்‌ கடைசி 
வரை அவள்‌ குழந்தைதான்‌. கன்னங்களில்‌ பாலசடு மாற 
வில்லை. அவள்‌ வந்து இடம்‌, வளர்ந்த இடம்‌ அப்படி , 
கையை நீட்டவேண்டும்‌ உடனே மாங்காய்‌ விழவேண்டும்‌ 
மனப்பான்மை. அண்டாவைத்‌ தூக்கிச்‌ செம்பில்‌ போட்டு 
மாட்டைத்‌ தூக்கி ஆட்டில்‌ போட்டு இன்னிக்கு இந்த நகை 
(மேல்‌ ஆசைப்பட்டேனா ”” வாங்கு-- 


““முழுப்பணம்‌ யாரு கேட்டுது? பங்காரு தல்லி 
ஓக்கப்பாதி லெக்காலு பெட்டினானு--ஸந்தோஷங்கா தீஸ்‌ 
கோனி வெள்ளண்டி”” மறுமாதம்‌ பாக்கி கட்ட முடியாவிட்‌ 
டால்‌ வாங்கவனிடமே வை, அவனே அடகும்‌ பிடிக்‌ 
இறான்‌, மீட்க முடியாமல்‌ மூழ்கிப்போனால்‌--ஓதோ ஒரு 
மாதம்தானானாலும்‌ பூட்டிண்டவரை சந்தோஷம்தானே 


784 லா. ௪; ராமாமிருதம்‌ 


மாதம்‌ அத்தனை 5151௦ லாட்டரிக்கும்‌ ஓதுக்கெவிடுவோம்‌. 
போனால்‌ நஷ்டம்‌ ஒரு ரூபாப்தானே! விழுந்தால்‌ விட்டுடு 
வேளா? காயிலுக்கு எழுதி வெச்சுடுவேளா?!” 


ஆசைகள்‌ நிராசையில்‌ முடிவது வியப்பல்ல. ஆனால்‌ 
இதுவே வாழும்‌ தத்துவமாக... அவளுக்கு மட்டுமென்ன? 
வாழ்க்கை முறையில்‌ அவளே வேறு தலைமுறையாகிவிட்‌ 
டாள்‌... இதுவே வாழும்‌ தத்துவமாக அமைந்துவிடுவது 
ஆச்சரியமா இருந்தது. 


ஓன்று கேட்குறேன்‌. உங்களுக்கு உண்மையா என்‌ 
மேல்‌ ஆசையிருந்தால்‌, கணக்கில்‌ நல்லதா எனக்கு ஒரு 
பட்டுப்புடவெ வாங்கித்தர முடியாதா? நீங்கள்‌ தலையை 
மட்டும்‌ அசையுங்கள்‌, உங்களால்‌ முடியாட்டா நான்‌ ஏற்‌ 
பாடு பண்றேன்‌. நீங்கள்‌ வேணும்னு வேஷம்‌ போடறேறள்‌. ”” 


பிச்சைக்காரனுக்கு அதிர்ஷ்டம்‌ அடித்தால்‌ அன்று 
அவனுக்கு இரண்டு ரூபாய்க்குப்‌ பதிலாக அஞ்சு கிடைக்க 
லாம்‌... ஐம்பதாயிரம்‌ இடைச்சுடுமா? சுக்ர திசையும்‌ 
அவனவன்‌ ஸ்‌இதிக்கு ஏற்றபடித்தான்‌. ஆண்டவன்‌ மனது 
வைத்தால்‌ அவனால்‌ ஆகாததல்ல என்பது வேறு விஷயம்‌, 
அவன்‌ மனது வைத்துத்தான்‌ சந்திரமதியும்‌ துடைப்ப 
மெடுத்துப்‌ பெருக்கினாள்‌- கஸ்தூரியிடம்‌ என்ன சொல்ல 
முடியும்‌? சினிமா, சினிமா போன்ற கதைகள்‌ அவாளைப்‌ 
பாருங்கள்‌, இவாளைப்‌ பாருங்கள்‌, அங்கே 11486, இங்கே 
டைனிங்டேபிள்‌ என்ற எரிச்சல்கள்‌ அடைத்துக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌. மண்டையுள்‌ என்‌ வார்த்தை, என்‌ நிலைமை 
என்ன ஏறும்‌? 

“0 8௦ 1௦ ௧014810016 நாவ!” ” 


சேகரை கருத்தரித்தது நிச்சயமானதும்‌ அவற்று 
அவள்‌ பண்ணின ரகளை இன்னும்‌ மறக்கவில்லைஃ காளியாக 
மாறிவிட்டாள்‌. என்‌ மார்பில்‌ படபடவென்று மாறிமாறி 
இருகைகளாலும்‌ குத்துகிறாள்‌. என்ன பலம்‌? நினைத்‌ 


ப்ரயாணம்‌ 122 


தால்‌ இப்போக்கூட வலிக்கிறது (அதுவும்‌ ஏதோ சினிமாக்‌ 
காக்ஷிதான்‌.) தலைமயிரைப்‌ பிய்த்துக்கொள்கிறாள்‌, நெற்றிப்‌ 
பொட்டில்‌ அறைந்துகொள்கிறாள்‌. 


நான்‌ அலண்டுதான்‌ போனேன்‌. இதென்ன ஆஸ்பத்திரி 
கேஸா? ஏதாவது மறைச்சுவெச்சு என்‌ தலையில்‌ கட்டி 
விட்டார்களா? 

: என்ன சஸ்தூரி இதென்ன கோலம்‌?” 

£- இருக்கிற கஷ்டம்‌ போதாதுன்னு நீங்களே என்னை 
வாழவெக்க மாட்டேன்கறேளே?: * 


£2என்ன உளர்றே? உன்னை யார்‌ வாழ வைக்கவில்லை? 
எந்த மாமியாருக்குத்‌ தவறாமல்‌ பலகாரத்துக்கு இனம்‌ 
தோசைக்கு அரைத்துப்‌ போடுகிறாய்‌?” எந்த குண்டுனி 
நாத்தனாருக்கு தலை பின்னி உனக்குக்‌ கை ஓஞ்சு போறது? 
எந்த மச்சினனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நரம்‌ தப்பாமல்‌ 
சமைத்துப்‌ போடுகிறாய்‌” 


£-அதெல்லாம்‌ கூட வேணுமா? இன்னும்‌ பத்து மாகத்‌ 
தில்‌ நான்‌ உருக்குலைஞ்சு, கையில்‌ ஒண்ணை ஏந்திண்டு அது 
உதிரத்தை உறிஞ்சற வேகத்தில்‌, கன்னம்‌ ஒட்டி; அழகும்‌ 
பொலிவும்‌ இழந்து, பல்லும்‌ பவிஷுாமாய்‌ கிழவியா 
என்னைப்‌ பாத்துடுவேள்‌. உங்களுக்குத்‌ திருப்திதானே! 
அதுக்குள்‌ என்ன அவசரம்‌ உங்களுக்கு?” 

நான்‌ ஓன்றும்‌ பேசவில்லை. 

அப்போதே எங்கள்‌ பேச்சு அனேகமாக அறுந்து 
போயிற்று, ப 

பிள்ளைப்பேறுக்குப்‌ பிறந்தகம்‌ போனவள்‌ ஆறு மாதம்‌ 
எட்டு மாதம்‌, பத்து மாதம்‌... வருடமாகப்‌ போடுறது. 
இரும்பவேயில்லை. கடிதாசுகளில்‌ ஏதேதோ சாக்குப்‌ 
போக்கு, 


கடிதங்களும்‌ நின்றுவிட்டன: 


1720 லா.ச.ராமாமிருதம்‌ . 


டால்ஸ்டாயின்‌ கறறக நகோளம்றத? நாவல்‌ நான்‌ படித்த 
இல்லை. தலையணையாக வைத்துக்கொள்ளலாம்‌, எழுதின 
வனுக்கு இருந்த தென்பு படிப்பவனுக்கு எங்கேயிருக்கிறது? 
தலைமுறை தலைமுறையாக தென்பு தேய்ந்துகொண்டே. 
வருவதற்கு நான்‌ மட்டும்‌ விதிவிலக்கா? 


ஆனால்‌ தற 1கோரப்றக படம்‌ பார்த்தேன்‌. ௪௮ 
(வ, 2216 கர்ம016, 


அதற்குப்‌ பல வருடங்களுக்குப்பின்‌ இன்னெரு .&றறத 
ற்ற த-- 191 1 ஜ்‌ ககா 1108870501. 

பிறகு ஒரு 15158: 8 461510. 

ஆனால்‌ முதல்‌ படத்துக்கு மிஞ்சித் தான்‌. 

துன்‌ மனைவியெனும்‌ முறையில்‌, ஒரு குழந்தைக்குத்‌ 
தாயாகவும்‌ இருப்பதில்‌ சமுதாயத்தில்‌ அவளுக்குள்ள 
பொறுப்பைப்பற்றி கறறதவிடம்‌ தோன்ற சங்கோசத்துடன்‌. 
சொல்லிக்‌ கொள்கையில்‌, அவளுடைய மோக வெறி பற்றி 
எச்சரிக்கையில்‌, 8811 %8100006 அறையைச்‌ சுற்றி நடந்து 
கொண்டே ஓடிக்கும்‌ விரல்‌ வர்தன்‌ இப்பவும்‌ காதில்‌ 
உ.துர்கின்றன.. 


நான்‌ ஊருக்குப்‌ போய்க்‌ குழந்தையைக்‌ கொண்டுவந்து 
- விட்டேன்‌, அப்பவும்‌ அவள்‌ டல்‌ இதுமாதிரியும்‌ 
உண்டோ? உண்டு போலும்‌, 


அன்று நான்‌ அவளைப்‌ பார்த்ததோடு சரி 
ககாணாரக தன்‌ பிள்ளையிடம்‌ சொல்கிறான்‌: “*£லா20. 
௫011 ௦102 18 42ம்‌, ”” 


பாவம்‌ சேகர்‌ இன்னமும்‌ அப்படித்தான்‌ நினைத்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. வேறு வழி? எனக்குக்‌ தலை சுற்று 
கிறது. இந்தப்‌ பச்சை மண்ணை எப்படிக்‌ காப்பாற்றினேன்‌? 
எப்படிக்‌ கெட்டிப்பட்டது? நானா காப்பாற்றினேன்‌? அந்தத்‌ 


ப்ரயாணம்‌ 2727 


தாயுமான சுவாமிக்குத்தான்‌ வெளிச்சம்‌, திரும்பிப்‌ பார்க்‌ 
கையில்தான்‌ இந்த அந்தகாரத்திலிருந்து எப்படி வெளி 
வந்தோம்‌? பயம்‌ தோன்றுூறது... (191680006ஐ த்‌ திருப்பி 
வைத்துக்கொண்டு பார்த்தாற்போல்‌) செருப்பைக்‌ சாலி 
லிருந்து உதறும்‌ சப்தம்‌ எங்கிருந்தோ கேட்டுறது. 


தாடியைப்‌ பார்த்துக்‌ கொள்கிறன்‌. இரண்டு 502105 
பொற. ஓன்று மட்டும்‌ ஈஇர்ரீர்‌...டக்‌.. இரர்ர்‌... டக்‌” ்‌ அதுவும்‌ 
மெதுவாகக்‌ கொண்டிருக்கிறது, 


சேகர்‌ வந்தாச்சு. இனிமேல்‌ என்ன? 1௦௦ 8881 ஒரு. 
மூறை கண்ணால்‌ பார்த்தாச்சு. ஒருமுறை எதுசாக்கலேனும்‌ 
அவனைத்‌ தொடணும்‌. இனிமேல்‌ என்ன? 


சேகர்‌ என்னிடம்‌ தந்தியை நீட்டுகிறான்‌. சேகர்‌ 
01000102 (6௨ அதிகமாகப்‌ பேசமாட்டான்‌. நாங்கள்‌ 
இருவரும்‌ தனியாக இருப்பதற்கு இன்னும்‌ சகஜமாயிருக்க 
லாம்‌. எஏன்னப்பா இன்னும்‌ படுத்‌ இண்டிருக்கேள்‌” என்று 
கூடக்‌ கேட்கமாட்டான்‌. எனக்குத்‌ தெரியும்‌ உண்மையில்‌ 
அவனுக்குக்‌ கேட்கத்‌ தோன்றாது. அவரவர்‌ வந்தவழி, 


460071 10 11 4000 10 0 01௦0% இர 
௮11 ஜே ஜெொ5 5௧,” 


சப்பல்‌ கம்பெனியிலிருந்து வந்‌ இருக்கப்பா! நம்‌ கஷ்டம்‌ 
விடிஞ்சது. * 

என்‌ உட்சுவரில்‌ நான்கு கற்கள்‌ இருந்து விமுகின்றன. 

£- ஏனப்பா இவ்வளவு லேட்‌?” 

“-தடன்தாரன்‌ நிறுத்து வெச்சிண்டுட்டாம்பா, இரண்டு 
நாள்‌ லீவு கேட்டு வாங்குவதற்குள்‌ உன்பாடு என்பாடு 
ஆயிடுத்து, உண்மைக்‌ காரணத்தையும்‌ அவனிடம்‌ சொல்ல 
முடிகிறதா? இருக்கிறவரை, செய்யறவரை செஞ்சட்டுப்‌ 
போன்னு கழுத்தையறுத்துட்டான்‌.. அப்பா நல்லவேளை 


7 28 லா. ச. ராமாமிருதம்‌ 


"இருக்கிற ஒரு சூட்டை நேற்றுத்தான்‌ சவுக்காரம்‌ போட்டு 
இஸ்திரி போட்டேன்‌. அப்பா; வண்டி மூணு மணிக்கு. 
இப்பவே ஓண்ணாயிடுத்து- நீங்கள்‌ செக்‌ வெட்டினால்‌ 
இருக்கற ஒண்ணுரெண்டை ற௨௦% பண்ணிண்டு பாங்குக்கு 
போய்‌ மாத்தண்டு அப்படியே ரயிலைப்‌ பிடிக்கத்தான்‌ 
சரியாயிருக்கும்‌, இன்னும்‌ சாப்பிடவில்லை, ரயில்வே 
ஹெ(ராஇல்‌ எதையானும்‌ வாங்கிப்‌ பிட்டுப்‌ போட்டுக்‌ 
கொள்ள வேண்டியதுதான்‌... அப்பா, 86 3௦0 பிர1ஜும்‌?” 


“ெம்‌16. ஏன்‌2?” 

“இல்லை என்னவோ மாதிரி...” 
1 என்ன மா திரி,”” 

எனக்குச்‌ சொல்லத்‌ தெரியல்லே.” 


லஜ்ஜையுடன்‌ புன்னகை புரிகிறான்‌. கனிவாய்‌ ஒரு 
வார்த்தை பரிமாறிக்‌ கொள்ளக்கூட ஏன்‌ இப்படி பயப்படு 
இறோம்‌? செக்கில்‌ கையெழுத்து திடமாய்த்தான்‌ இருக்‌ 
கிறது. கண்தான்‌ மங்கக்கொண்டு வருகிறது, ரொம்பச்‌ 
சுருக்கில்‌ நினைவுகொள்‌, இதுதான்‌ உன்‌ கடைசி சோகுனை. 
4 ஒகர 3௦ 2௫1௦2 என்‌ பச்சை மூங்கில்‌ மேல்தான்‌ 
என்‌ மகனுக்கு விடிவே என்றால்‌ யார்‌ என்ன செய்யமுடியும்‌? 
ரொட்டிக்‌ கடைக்காரரே என்னை மன்னிச்சுடூங்க. மிச்சப்‌ 
போறுப்பு உங்கள்‌ தலையில்தான்‌ விடியு2மா. என்னவோ? 

இந்தச்‌ செக்தான்‌ அடிச்சுரண்டல்‌. பிறகு நஹீ. அந்த 
நானில்‌ பாட்டி கற்சட்டியில்‌ பழையதும்‌ மோரும்‌ பிசைந்து 
கையில்‌ போடப் போட, நாங்கள்‌ குழந்தைகள்‌ வாரிக்‌ கப்பக்‌ 
கப்ப, அப்பா என்ன ர! கடைபிப்பிடி அதிர்ஷ்டம்‌ 
யாருக்கோ? பாட்டி சொல்லிக்கொண்டே போட்டு ஏனத்தை. 
தலைமேல்‌ சுற்றுவாள்‌: **அடிக்குழம்பு ஆனைபோல7?” 

வாசற்படியில்‌ 11800௦ போட்டாற்போல்‌ நின்றவண்ணம்‌. 
சேகர்‌ என்னை ஒருமுறை திரும்பிப்‌ பார்க்கிறான்‌. எங்கள்‌ 
கண்கள்‌ சந்திக்கின்றன. ஆணுக்கு ஆண்கூட தெதொப்புள்‌ 
கொடி உறவு உண்டோ? 4 


ப்ரயாணம்‌ 129 

சேகர்‌ ஆஜானுபாகு (எனக்குத்‌ தெரியாமல்‌, அல்லது 
தெரியாது எனறு நினைத்துக்கொண்டு எங்ககா குத்துச்‌ 
சண்டை சுத்துக்கொள்கிறான்‌. ஓரம்படுத்த அந்து மீசை 
அவனுக்கு நன்கு அமைந்திருக்கிறது- 

சேகர்‌ பேரழகு, சிந்தனை மண்டலம்‌ புகைசூழ்ந்த பெரு 
விழிகள்‌? லேசாய்ச்‌ சோகம்‌ பிடித்த கண்கள்‌, என்ன இருந்‌ 
தாலும்‌ ஆண்‌ வளர்த்த குழந்தைதானே! 

சேகர்‌, நீ என்‌ விசுவரூபம்‌. தாழி உடைந்தால்‌ என்ன? 
பெண்ணெய்‌ எடுத்தாச்சு, 

என்‌ வாழ்க்கையில்‌ சாதிக்க முடியாதனவின்‌ நிறைவை 
உன்னில்‌ கண்டு உன்‌ மூலம்‌ என்‌ நிறைவைப்‌ பெறுகிறேன்‌; 
ஜன்ம சாபல்யமே அதுதானே! விட்ட இடத்திலிருந்து 
தொட்டு தீவட்டியை வாங்கிக்கொண்டு ஓடணும்‌, 

சேகர்‌, நீ என்‌ சட்டையுரிப்பு. 

சேகர்‌, நான்‌ பச்சைப்புழு, நீ என்‌ முதுகிலிருந்து 
வடித்துப்‌ புறப்பட்டுக்கொண்டிருக்கும்‌ பட்டாம்பூச்சி, . 

"சேகர்‌, நான்‌ தோல்வியானாலும்‌ நீ என்‌ வெற்றி, 

சேகர்‌, நீ எங்கிருந்தாலும்‌ செளக்யமாயிருக்கணும்‌, நீ 
உன்‌ பிரயாணத்தில்‌ இளம்பிவிட்டால்‌ இதோ நானும்‌ ஓடம்‌ . 
ஏறப்போகிறன்‌. ப 

சேகர்‌ -அங்கு இல்லை. 118105 வெறிச்சிட்டுவிட்டது5 

அறையில்‌ புதிதாக ஒரு இருள்‌ திரண்டுகொண்டிருக்‌ 


கிறது, இது இரவின்‌ இருள்‌ அல்ல. எனக்கே தெதரிகிறது; 
நாடியைப்‌ பார்த்துக்கொள்கிறேன்‌.. அங்கு. ஒன்றுமில்லை, 


காத்‌ திருக்கிறேன்‌: 


உ, 





ஸைகிள்‌ மணியின்‌ அலறல்‌, யாரையும்‌ விடிவேளையில்‌ 
அழுத்திவிடும்‌ (அல்ல அ௮சர்த்திவிடுமா?) கண்‌ செருகலி 
லிருந்து அவனை வெடுக்கென்று உகறிவிட்டது. £கழுத்‌ 
தறுப்பு! கழுத்தறுப்பு! இதோரவந்துட்டேன்‌!"” (இது தினப்‌ 
படிச்‌ சடங்கு) --எழுந்து காலடியில்‌ தயாராக வைத்திருந்த 
பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, வழியில்‌ ப்ரகாஷ்‌, அடுத்து 
கைக்குழந்தை, அப்புறம்‌ மரவட்டையோல்‌ தலையோடு 
முழங்கால்‌ சுருண்டு படுத்திருக்கும்‌ செல்லம்மா, மற்றும்‌ 
கால்கள்‌ கைகள்‌, கணக்கப்பிள்ளை மேஜையை இடறிக்‌ 
கொண்டு--கள்ளபிரான்‌ கைங்கரியம்‌-- அதன்மேல்‌ காலைப்‌ 
போட்டுக்கொண்டால்தான்‌ தூக்கம்‌ வருமாம்‌--(2) நாசமாப்‌ 
போக! கையை ஓடிக்கணும்‌[””) அம்மா, 2] 9010]ுக்குப்‌ 
போயிட்டு வரானோன்னோ உடம்டை அப்படி வலிக்கறதுங்‌ 
கறான்‌”'--அப்புறம்‌ அம்மா? கை, கால்‌, காடு, மலை: 
வனாந்தரம்‌ இருட்டில்‌ தாண்டி, மாடியில்‌ ஒரு படியேனும்‌ 
தடுக்கி யிறங்-ஸைகிள்‌ மணி மறுபடியும்‌ அலறிற்று, 


--₹*சறி சரி, நீ ஊத்தற பச்சைத்தண்ணிக்கு இன்னிக்‌ 
கென்னப்பா அ௮வ--”” வசை அப்படியே அறுபட்டு, காலைப்‌ 
பனிக்காற்றில்‌ நாடா அலைந்தது. தெருவிளக்கில்‌ தெரிந்தது 
பால்காரன்‌ அல்ல, வேற்றுமுகம்‌, 


]ரர. ஸேதுராமன்‌*இங்கே இருக்காரா?” 


ராம ப்ரஸாதம்‌ 347 
₹: நான்தான்‌.” 
கையெழுத்துப்‌ போடுங்க. 130 36.** 
இட்டாய்ப்‌ பறந்துவிட்டான்‌. 


கவரை உடைத்துப்‌ பிரிப்பகுற்குள்‌, உடல்பூரா' வெட 
வெட... தந்தியென்ன வீட்டுக்குத்‌ இனப்பழக்கமா? 
தோளுக்குப்‌ பின்னிருந்து ஒட்டுப்படிப்பதற்கென்றே தந்தாற்‌: 
போல்‌ தெரு விளக்கின்‌ மெர்க்குரி வெளிச்சத்தில்‌, 


162101 14, கோட க0188௨0 1௦8 1. ௧௦41௦0, 1128௦௦ 10 90,17 
மாடிப்படி பிடிசுவர்மேல்‌ ஸேது சாய்ந்தான்‌. 


டீக்கடைக்கு ஓட்டிச்செல்லும்‌ ஒன்றிரண்டு எருமைகள்‌ 
தெருவில்‌ தள்ளு நடை ர ட உறுமிக்கொண்டு 


சென்றன. 


தெருவில்‌ அங்குமிங்குமாய்‌ எட்ட எட்ட சாணி 
தெளிக்கும்‌ சத்தம்‌, இப்பவே கேட்க ஆரம்பித்துவிட்டது. 
இன்னும்‌ சங்குகூட பிடிக்கவில்லை, இன்று வெள்ளிக்‌ 
இழமையுமதுவுமாய்‌-தேற்றே அம்மா, நாட்டுப்பெண்ணிடம்‌ 
சொல்லிக்கொண்டிருந்தாள்‌? *8எனக்கு நாளைக்குப்‌ பகல்‌ 
சாப்பாடு இங்கு இல்லை. சுமங்கலிப்‌ பிரார்க்தனைக்கு 
அழைச்சிருக்கா? ” ஏதோ பேர்கூட சொன்னாள்‌. ஆபீஸ்‌ 
கவலை, வீட்டுக்கவலை ஆயிரத்தில்‌ அதுதான்‌ அவனுக்கு 
ஞாபகமா? இதல்லாம்‌ பபாம்மனாட்டிகள்‌ விவகாரம்‌, 
அதுவும்‌ அம்மாவுக்கு இங்கே கல்யாணம்‌..-அங்கே நிச்சய 
- தாரம்பூலம்‌--இங்கே பூச்சூட்டல்‌, இந்தாத்துலே சீமந்தம்‌... 
அரட்டைக்குப்‌ போனவிடத்தில்‌, முன்னே பின்னே கூடத்‌ 
தெரியாது மூணாமாடியில்‌ ஈ*என்‌ குழந்தைக்குத்‌ தொட்டி. 
லிடறேன்‌. வெற்றிலைப்பாக்கு வாங்கிண்டு போங்களேன்‌”? 
நவராத்ரி பூஜை. 


122 லா, ௪, ராமாமிருதம்‌ 


அம்மாவுக்கு வரும்‌ அழைப்புக்கு ஒரு குட்டி. ஆபீமஸே 
இறக்கலாம்‌, சிலபேர்‌ முகராசி அப்படி. கீரைக்கூடைக்‌ 
காரிக்கு அம்மா கைப்‌ போணி வேணும்‌; 


2 உனக்கோசரம்‌ ரை தினம்‌ எத்தனைதரம்‌ சமையல்‌ 
பண்றது. கீரைப்பூச்சி வெச்சுடும்‌... பையன்கள்‌ கரிச்சுக்‌ 
கொட்றான்கள்‌.”? 


. 1ஈஎனக்காச்சும்‌ ஒரு கட்டு வாங்கிக்கோம்மா... ஒரே ஒரு 
கட்டு, மாட்டியா? கூடையை உன்‌ கையாலே ஒரு தடவை 
தொடேன்‌...”” ப 


சிலபேர்‌ கைராசி முகராசி அப்படி. 


இதற்கெல்லாம்‌ மனுஷன்‌, இருந்தும்‌ கெடுத்தான்னு 
இன்னிக்கு வேளை பார்த்து அம்மா குலையில்‌ கல்லைப்‌ 
போடணுமா? 


... அப்பாமேல்‌ எழுந்த சிற்றத்தில்‌ ஸேதுவுக்கு வயிற்றைக்‌ 
குமட்டிற்று. 


மாடியேறிப்போய்‌, விடிந்ததும்‌ விடியாகததுமாய்‌-- 
அம்மா கொஞ்சம்‌ லேட்டாய்த்தான்‌ எழுந்திருப்பாள்‌-- 
அம்மாவை எழுப்பி இந்த சமாச்சாரத்தை அவளிடம்‌ எப்படி 
உடைப்பேன்‌? 


தானாடாவிட்டாலும்‌ தன்‌ சதையாடும்‌ என்று சொல்‌ 
கிறார்களே, வசனம்‌ மெய்தானோ என்னவோ, அவனுக்கு 
இரண்டு ராத்ரியாகவே இருப்புக்‌ மிகொள்ளவில்லை. படுக்கை 
யில்‌ புரள்வதோடு சரி. தூக்கமில்லை, சுவரில்‌, விடி 
விளக்கின்‌ சிம்னியில்‌, கூரை தூலங்களிடையே அப்பா முகம்‌ 
தோன்றித்‌ தோன்றி மறைந்தது. **இரண்டு நாளா 
என்னவோ மாதிரியிருக்கேளே! யார்மேல்‌ நினைப்பு?” * 


ஸணேது பல்லை நெறதெறவென்று கடித்தான்‌, 


ராம ப்ரஸாதம்‌ 722 


₹*ஏன்‌, நீ வேலை பார்க்கிற இடத்தில்‌, 17௦௧0 0121: 
உன்னிடம்‌ பைலைக்‌ கொடுக்கறப்போ அவன்‌ கை உன்‌ மேல்‌ 
இடிச்சுதா? உன்‌ 00886 உன்னை இன்று லஞ்சுக்கு அழைச்‌ 
சுண்டு போனானா?” என்று இருப்பிக்‌ கேட்க ரொம்ப நாழி 
அகிவிடாது. ப 

செல்லம்‌ பாதி வேடிக்கையாகக்‌ கேட்டாலும்‌ உள்ளூர 
அவளுக்குச்‌ சந்‌ ?தகம்தான்‌. அதுவும்‌ இரண்டு பெற்ற 
பின்னருமா? என்ன படிப்பிருந்து என்ன பயன்‌? அந்தப்‌ பின்‌ 
புத்தி எங்கே போகும்‌2-- 


8 (புருஸல்‌[8* ப 
மணியடித்துக்கொண்டு, பெருமாள்‌ ஸைகிளை மிடுக்காய்‌ 
வாசலில்‌ நிறுத்தினான்‌. 


காப்பியை ஸ்ட்ராங்காப்‌ போட்டுக்‌ குடிச்சு, தைரி 
யத்தை வரவமைச்சுண்டு அப்புறம்தான்‌-- 


அனால்‌ அப்புறம்கூடக்‌ தைரியம்‌ வரவில்லை. 
கண்ணன்‌ வேலைக்குக்‌ கிளம்பிவிட்டான்‌. அவனைத்‌ தடுத்து 
நிறுத்த “தில்‌ இல்லை. கூடவே? 


₹* இன்னிக்கு 111தரர்‌ படட நாளைக்‌ கல்தான்‌ 
வருவேன்‌.” 


“என்னடா ஸேது உனக்கு உடம்பு சரியில்லையா?” 
2ஈஏரன்‌2”” 
£ என்னவோ மாதிரியிருக்கியே!?” 


என்ன மாதிரி?” கண்ணாடியில்‌ பார்த்துக்கொண் 
டான்‌, 


என்னவோ பேயறைஞ்ச மாதிரி....”” 


4 4 லா. ௪. ராமாமிருதம்‌ 


அமாம்‌, கவனிக்கணும்‌-- ஆபீஸில்‌ யக்ஷிணி-- 
மோஹினி” செல்லம்‌ போகவரக்‌ காது கேட்க முணுமுணுத்‌் 
குள்‌ ்‌ 

அவனுக்குக்‌ கண்‌ துளும்பிற்று, அசல்‌ இடத்து சம்‌ 
பந்தம்‌ என்றால்‌ இப்படித்தானிருக்குமோ இரக்கமேயில்‌ 
லாமல்‌, அத்தை மகள்‌, மாமன்‌ மகள்‌ என்று கட்டியிருந்தால்‌ 
ரத்தபாசமேனும்‌ இருக்கும்‌. இதெல்லாம்‌ உடல்‌ வெறி 
யோடு சரி, இல்லாவிட்டால்‌ சலியாணமாகி அஞ்சு 
வருடத்துக்குள்‌ இரண்டா? அவனுக்கும்‌ அவளுக்கும்‌ பூரா 
இரண்டு வயதுகூட வித்தியாசமில்லை, காரணம்‌? லபி 
அப்படி. 


ஆனால்‌ அதே ரத்தபாசம்‌ அவனுக்கும்‌ அப்பாவுக்கும்‌ 
இடையில்‌ இல்லை. 


ஆபீஸில்‌ ஏதோ கூட்டலைப்‌ போட்டுக்கொண்டே 
அவன்‌ கேள்விக்குப்‌ பதிலைத்‌ தேடிக்‌ கொண்டிருந்தான்‌. 


3 3 3 


லெப்‌;டினன்ட்‌ ராமப்ரஸாத்‌ குடும்பத்தில்‌, தலை 
முறைக்குத்‌ தலைமுறை ஏதேனும்‌ ஒரு போர்‌ ராம சப்தத்‌ 
துடன்‌ வழங்கும்‌... ராமப்ரஸாத்‌, கொள்ளுத்‌ தாத்தா 
வுக்குத்‌ தாத்தா கோடி ராமநாமம்‌ ஐபித்தவராம்‌. 
அங்கிருந்தே பெயர்ப்‌ பழக்கம்‌ கடைபிடித்தாகிறது. 


லெப்டினன்ட்‌ --எப்போ பதவி உயர்ந்தது? களத்தி 
லேயே ஆ$இயிருக்க வேண்டும்‌. இந்த விஷயம்‌--தந்தஇ கூறும்‌ 
விஷயம்‌, அப்பட்டமாக, நினைக்கவே அச்சமாயிருந்துது. 
எங்கு எப்படி நேர்ந்திருக்கும்‌? பர்மாவிலா? மலேயாக்‌ காடு 
களிலா? நடுக்கடலிலா? இல்லை இந்தப்‌ பக்கம்‌ ஜெர்மனி, 
ரஷ்யா. அதுவும்‌ யுத்தம்‌ முடிவாட்டத்தில்‌, வயித்‌ 
இதரிச்சல்‌, 


ராமப்ரஸாதம்‌ 72௦ 


குந்தியில்‌ என்ன தச௪வல்‌ தெதரிவிக்கின்‌ றான்கள்‌? 1,௦54 1 
௦௦... முதலில்‌ உடலே இடையாது. தந்தி ஜேபியில்‌ 
தேளாய்க்‌ கொட்டிற்றுட சாவுத்‌ கண்டல்‌ சடங்குகள்‌, 
பாபம்‌, புண்ணியம்‌, நரகம்‌--மூலைக்கொள்று அவைகளீன்‌ 
அரூபங்களில்‌ பயமுறுத்தின. யாவற்றிற்கும்‌ மேலாக, 
அம்மாவை மங்கலம்‌ களைந்த நிலையில்‌ நினைத்துப்‌ 
பார்க்கக்கூட முடியவில்லை. 11௦1 இது அம்மாவுக்கு நேரக்‌ 
கூடாது, நடக்கறது நடக்கட்டும்‌, என்ன நடக்கப்‌ 
போறது? மிலிடரி பென்ஷன்‌ இதுவரைபோல்‌ பாங்இல்‌ 
அம்மா கணக்கில்‌ சேர்ந்துவிடப்‌ போடுறது. வராவிட்டாலும்‌ 
அம்மாவுக்கு என்ன தெரியப்‌ போறது? காண்பித்த இடத்தில்‌ 
கையெழுத்து, கோணல்‌ மாணலா ஏதோ ஒரு கோலம்‌... 
வேடுறன்ன? 


நம்‌ சமுதாயத்தில்‌ இந்தச்‌ சிவப்பையும்‌ மஞ்சளையும்‌ 
பெண்களுக்கு உயிர்‌ நிலையா என்னம்மா ஈஜுல்‌” காட்டி 
யாறது? மற்ற நாகரிகங்களில்‌ இந்தக்‌ கொடுமை உண்டா? 
சில ஜாதிகளில்‌ நடுவீட்டுத்‌ தாலி இன்னும்‌ பழக்கத்தில்‌ 
இருக்கிறது. இதெல்லாம்‌ அம்மாவிடம்‌ சொல்ல முடியாது. 
“ராமா! றாமா/?” என்று காதை பொத்திக்கொண்டு 
போனவா கரையேறணும்னு வேஷத்தை போட்டுக்கொண்டு 
விடுவாள்‌. அம்மாவோ மூடநம்பிக்கை, தன்னம்பிக்கை, 
அசடு, சமர்த்து எல்லாம்‌ ஓன்று சேர்ந்த ஒரு அவியல்‌. இக்கு 
கண்டுவிட்ட பூணூல்‌ மாதிரி. நுனி கண்டுபிடிக்க முடியாது. 


இப்போது இருக்கிறபடி நடக்கிறவரை நடக்கட்டுமே, 
நாளடைவில்‌ தானாகவே நம்பிக்கை தளர்ந்து, ஆறின கஞ்சி 
பழங்கஞ்சியாகி, அந்தச்‌ சமயத்தில்‌ அதற்குரிய சடங்குகள்‌ 
பிராயச்சித்தங்கள்‌ நம்‌ சாஸ்திரத்தில்‌ எதற்குக்‌ குறைச்சல்‌? 
வைதீக தர்மம்‌ என்று எல்லாம்‌ வயிற்றுப்‌ பிழைப்புத்தான்‌. 
எறிகிற வீட்டில்‌ பிடுங்கியவரை-- 

1": என்னப்பா 188006 ஆச்சா? ஏற்ஜந்‌ 15 1118 1700] 
அத்ய த??? _ 


1286 லா. ௪. ராமாமிருதம்‌ 
புத்தகத்தின்‌ மேல்‌ முஸ்திப்பாகக்‌ குனிந்தான்‌. 


நான்‌ வயிற்றில்‌ பூகம்பத்தைக்‌ கட்டிக்கொண்டிருப்பதை. 
இவன்‌ என்ன கண்டான்‌? என்னிக்கும்‌ ஓரே பாட்டுத்தானா* 


தவிர, அம்மாவைக்‌ கோரணி பண்ணுவதற்கு, அந்தத்‌ 
தியாகத்தை அம்மா செய்வதற்கு என்‌ அப்பன்‌ தகுதியில்லை. 


அப்பாவுக்கு 11210க்கு௬ண உத்தரவு வந்ததும்‌, உள்ளூர 
வாய்விட்டுச்‌ சொல்லிக்கொள்ள முடியாக பயம்‌ வட ப. 
னாலும்‌, அதையும்‌ தாண்டி, சுமையிறங்கனாற்போல்‌ *உஸ்‌* 
ஓன்று ஸேது உணர்ந்தான்‌. இனி வீட்டில்‌, அப்பாவுக்கும்‌. 
அம்மாவுக்குமிடையில்‌ நாள்‌ தவறினாலும்‌ தான்‌ தவநாகு 
சண்டைக்கு ஓய்வு காணலாம்‌. அம்மாவுக்கு, அப்பாவின்‌ 
வசவு, அடி, உதைகளினின்று நீண்ட விடுமுறை. வீட்டி. 
லேயே மழை பெய்து ஓய்ந்தாற்போல்‌ ஒரு நிம்மதி, 
மூர்க்கன்‌. -பெபெரியவாள்‌ சண்டையைக்‌ குழந்தைகளுக்‌ 
கெதிரில்‌ போடலாமா என்று பார்க்கமாட்டான்‌. சண்டை 
எப்போ, எப்படி மூளும்‌ என்றே தெரியாது. 


ஒரு தடவை அம்மாவைக்‌ குண்டுகட்டாய்‌ அலேக்காம்‌ 
அப்படியே தூக்‌, சுவரில்‌ வீசி எறிந்திருக்கிறான்‌ பாரு, 
அவன்‌ அறையுள்‌ நுழைவதற்கும்‌ அந்தக்‌ காக்ஷிக்கு சாக்ஷியா 
வதற்கும்‌ சரியாக இருந்தது. அந்தமாதிரி பந்தாடலுக்கு 
அகாத்ய பலம்‌ வேண்டும்‌. அம்மா ஒன்றும்‌ பூஞ்சையில்லை. 


ஆனால்‌ அப்பா மட்டும்‌ லேசா? அப்பா ராமனா? ராக்ஷ 
ஸ்ன்னா! வாட்டசாட்டமா நல்ல உயரம்‌. நல்ல சிவப்பு. 
கொத்து மீசை, அடர்ந்த சுருட்டை மயிர்‌, அடர்ந்த 
புருவங்களினடியில்‌ தழல்‌ வீசும்‌ மேட்டு விழிகள்‌. அழகன்‌. 
க்ம்பீரன்‌. கோவில்‌ மணிபோல்‌ கார்வை கொண்டு குரலில்‌ 


ஒரு அடிக்கலம்‌ஃ 


ராமப்ரஸாதம்‌ 727 


அன்று அவனுக்கு அவர்மேல்‌ மூண்டெழுந்த கோபா 
வேசத்தில்‌, ஓடிப்போய்‌, சமையலறையிலிருந்து அரிவாள்‌. 
மணையை எடுத்து வந்து தலையைச்‌ சீவி, கையில்‌ பிடித்துக்‌ 
கொண்டு தெருவலம்‌ வந்து அதுமாதிரி ஒரு சேதி இரண்டு 
நாட்களுக்கு முன்தான்‌ பத்திரிகையில்‌ படித்தான்‌. 
போலீஸில்‌ சரண்‌--ஆனால்‌ நினைப்போடு சரி, நாம்‌ 
எல்லாம்‌ என்ன இட்லி சாம்பார்தானே! முதலில்‌ 
அவருடைய ஒரு முறைப்புக்கு அவன்‌ சாண்பானா? அது 
மாதிரிதான்‌ மற்றும்‌ ஒருமுறை அவர்களிடையே அவன்‌ 
குறுக்கிடப்‌ போய்‌, அவர்‌ காட்டுப்‌ பன்றி போல்‌ அவன்மேல்‌ 
இரும்பியதும்‌ அம்மா அலறிப்‌ புடைத்துக்கொண்டு அவனைப்‌ 
பொத்தி, அவன்மேல்‌ விழவிருந்ததைத்‌ தான்‌ வாற்கிக்‌ 
கொண்டு-- 


ராமா! ராமா 


அதற்கு அடுத்த தடவை அம்மாவே அவனைக்‌ காலை 
வாரிவிட்டாள்‌.. 4-எங்கள்‌ சண்டையில்‌ நீ யாரடா பூர? 
உன்‌ கடையைக்‌ கட்டிண்டு போய்ச்சேர்‌--மத்யஸ்தத்துக்கு 
உன்னை அழைக்கல்‌லே--"? ப 


அவ்வளவுதான்‌, அதுவே அவனுக்கு அதிர்ச்சி. எதற்கும்‌ 
மூன்று தரம்‌ உண்டு. அத்தோடு சரி, அப்புறம்‌ அவர்சகளிடை 
யில்‌ புகைச்சல்‌ காணும்போதேே வீட்டைவிட்டு வெளியேறி 
விடுவான்‌, அவனுக்குக்‌ கலியாணம்‌ ஆன மூணாம்‌ நாள்‌, 
அப்பா கிளம்பிப்‌ போயாச்சு. 


மனுஷன்‌ குடிப்பானோ? சகவாசதோஷம்‌ அப்படி 
யொன்றும்‌ தெரியவில்லையே சிகரெட்‌ நெடிதான்‌. அதுவும்‌ 
எப்பவோ தான்‌.-- ப 


"அப்பா, நீ அம்மாவைப்‌ படுத்‌இன பாடுக்கு, உனக்குக்‌ 
இடைக்க வேண்டியதுதான்‌ கிடைச்சிருக்கு, எந்த மரத்தடி 


1248 லா. ௪. ராமாமிருதம்‌ 


யில்‌ குடல அறுந்து குற்றுயிராய்க்‌ கடந்தாயோ, எந்தக்‌ கட்‌ 
டெறும்புச்சாரி, உன்‌ உடல்‌ மேலேயும்‌ உள்ளேயும்‌ புகுந்து 
மொய்த்ததோ? ப 

்‌ “சேதுராமன்‌:'” 


புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு வெளியே சென்றான்‌... 


நாட்கள்‌ ஊர்கின்றன. 


அப்பாவுக்கு அத்தனையும்‌ வேணும்‌ என்று தோன்றிய 
வேகத்தை நாளாக ஆகக்‌ கடைப்பிடிக்க முடியவில்லை 


அந்தக்‌ குத்து மீசைக்கிடையில்‌, தேங்காயுடைத்தாற்‌ 
போன்று , சிரிப்பில்‌, புன்‌சிரிப்பில்‌, வெளிப்படும்‌ அந்தப்‌ பல்‌ 
வரிசை, அந்தத்‌ தாடையிறுக்கம்‌, நூல்கட்டிய ஜியோமிதிக்‌ 
கோடின்‌ துரயசரிவில்‌ அந்த நெற்றி விசாலம்‌. ஆள்‌ அழகன்‌ 
மட்டுமல்ல, ஆளப்பிறந்த களை, 


அதுதான்‌ அம்மாவுக்கு அத்தனை உதை வாங்இயும்‌, 
இத்தனை வயதாகியும்‌ மயக்கம்‌ கெளியவில்லையோ? அம்மா 
ஒரு அசடு, ரகளையானால்‌ மூணு நாளாவது பேசாமல்‌ 
இருக்கணும்‌. அடுத்த அரை மணிக்குள்‌ *இன்னிக்கு 
உங்களுக்குப்‌ பிடிச்ச டிபன்‌ அடை. இன்னிக்கு ரேடியோவில்‌ 
உங்களுக்குப்‌ பிடிச்ச கச்சேரி--ஆலத்தூர்‌ சகோதரர்கள்‌...” 
கெக்கேக்கே, என்றால்‌ மனுஷனுக்கு ஏன்‌ மண்டைக்கு 
ஏறாது? 


அப்பா, அம்மாவை ஏ௫சியதில்‌ அரைக்கால்‌ பங்கு 
செல்லம்‌ என்னிடம்‌ கேட்டுப்பளா? உன்னோடு வாழ்ந்தது 
போதும்‌”“னு எப்பவோ பிறந்த வீட்டுக்குக்‌ கம்பி நீட்டியிருப்‌ 
பாள்‌. சொல்லவும்‌ முடியவில்லை. மெல்லவும்‌ முடிய 
வில்லை. என்றைக்கு ஒருநாள்‌ எனக்கும்‌ செல்லத்துக்கு 
ிடையில்‌, எங்கே போய்‌ முடியப்போகிறதோ? கிறிசுகளின்‌ 
அசச்சரவுகளைத்‌ தீர்க்க, அவர்கள்‌ சுபாவங்கள்‌ படியும்வரை.. 


ராமப்ரஸாதம்‌ 199 


அவர்கள்‌ தடுமாற்றத்தை ஓழுங்குபடுத்தப்‌ மபிபறியவாள்‌ 
வேண்டியிருக்கிறது. அதற்கு அம்மா பற்றாது. அப்பாவின்‌ 
௮ிழி வேண்டும்‌, அவர்‌ கர்ஜ்ஜனை வேண்டும்‌, அதையே ஒரு 
வேளை செல்லம்‌ விரும்புவாளோ? ப 


இந்தப்‌ படிப்பு, பண்பு எல்லாம்‌ ஒரு ஸ்டேஜ்வரை 
தான்‌, நம்‌ தோலைச்‌ சுரண்டினால்‌ நாம்‌ எல்லோருமே 
மாந்தாவிகள்கதான்‌. நான்‌ இப்படிப்‌ பாஷைப்‌ படுத்தலை 
தான்‌, அப்பா ஆரம்பத்திலிருந்தே செயல்படுத்தினாரோ? 


“ஏண்டா ஸேநு. ஒவ்வொருத்தரா தஇிரும்பிண்டிருக்காப்‌ 
போலிருக்கே! 10% மநஐக்‌ கூட எடுத்துட்டான்‌.. நாள்‌ 
ஆறது. அப்பா ஏன்‌ இன்னும்‌ வரல்லே? 


£“யுத்தம்னா,;, நீ என்ன கத்தரிக்காய்க்‌ கடையில்‌ 
சொத்தை பொறுக்கற மாதிரின்னு நினைச்சுண்டிருக்கையா? 
யுத்தம்‌ சமுத்ரம்மா. யார்‌ யார்‌ எங்கெங்கேன்னு பிரிக்கறத்‌ 
துக்கே நாளாகும்‌,”” 


. அப்பாவுக்கு ஏதேனும்‌ நேர்ந்திருக்குமோடா?”” 


உள்‌ வேதனையில்‌ அம்மாவுக்குப்‌ புருவங்கள்‌ நெரிகை 
யில்‌, திடீரென அழகிட்டாள்‌, அப்படி ஏதேனும்‌ ஆச்‌ 
அன்னர்‌. தகவல்‌ தெதறிவிப்பா, தகவல்‌ தெரியல்லேன்னர, 
தெரியல்லேன்னு தெரிவிப்பா௨& நெஞ்சு முண்டை விழுங்‌. 
இனான்‌, நெஞ்சு முள்‌ குத்திற்று, ₹*ஏண்டா சண்‌ சுலங்‌ 
கறது, என்னவாவது?” அம்மா னக, அவள்‌ மார்க்குலையில்‌ 
குவித்தது. ஒண்ணுமில்லே. எண்ணெய்‌ : தேச்சுண்டு 
நாளாச்சு...” ஸேது அவசரமாய்கீ கழன்றுகொண்டான்‌. 
இந்தப்‌ பொய்‌ இவ்வளவு பெரிய சுமையாயிருக்குமென்று 
அவன்‌ காணவில்லை. அதைக்‌ கடைசிவரை சாதிக்கத்‌ 
தனக்குத்‌ தகுதி இல்லையென்று உணர்ந்ததும்‌ இஇற்புகை 
கால்‌ கட்டை விரலிலிருந்து உச்சி மண்டைவரை உள்ளே 
பரவிற்று, 


140 லா, ௪. ராமாமிருதம்‌ 


அந்தத்‌ தந்தியைக்‌ கிழித்தெறிய அவனுக்குத்‌ தைரியம்‌ 
இல்லை. விஷயத்தை என்‌3றனும்‌ அவிழ்த்துவிட. நேர்ந்தால்‌ 
அதுதானே சாக்ஷிக்கு வர வேண்டும்‌! அவன்‌ எங்கு. 
போனாலும்‌ கூடவே அதுவும்‌ சென்றது. எங்கேனும்‌ அசதி 
மறதியாக வைத்துவிட்டால்‌, கீரைக்காரிக்குச்‌ சில்லரைக்காக 
செல்லம்‌ 181261 இல்‌ தொங்கும்‌ றக௩ 00% இல்‌ கைவிட்டு 
அங்கு அது அவள்‌ கையைக்‌ கடித்துவிட்டால்‌-- 


“என்னடா ஸேது, வீட்டுக்குள்ளேகூட சொக்காயைக்‌ 
கழட்டமாட்டே ன்கறே? என்னதான்‌. உனக்கு உடம்பு? 
மூகமே சரியாயில்லையே!”' 


அவருக்குப்‌ புதுசா அர்ச்சுன மச்சம்‌ உண்டாயிருக்கு.. 
அதான்‌ யாருக்கும்‌ காட்டமாட்டார்‌.”” 


“என்னடா செல்லம்‌ சொல்றாள்‌, எனக்கு ஒண்ணும்‌ 
புரியல்லியே/”” 


சுதா காலக்ஷேபம்னு அம்மா போவதில்‌ குறைச்ச௪ 
லில்லை. ஆனால்‌ யார்‌ கதை கேட்கப்போறா? 


அம்மாவுக்கு நாளுக்கு நாள்‌ சோபனங்களுக்கு அழைம்‌ 
புக்குக்‌ குறைவே கிடையாது, நாளுக்கு நாள்‌ அம்மாவுக்குக்‌ 
களையும்‌ அதிகரித்துக்கொண்டேயிருந்தது. அணையும்‌ 
முன்‌ கொழுந்து, அவள்‌ கழுத்துக்கு, உலைக்கு, அந்தத்‌ 
தேஜஸ்ஸே அத்தாக்ஷி?யா? ஒருவரும்‌ தன்னைச்‌ சுற்றி 
யில்லாத சமயத்தில்‌ காத்திருந்தாற்போல்‌ அவனையறியா 
மலே விக்கு விக்கு அழுகை வரும்‌, 

ராமா 

யார்‌ கண்ணுக்கும்‌ தெரியாமல்‌ தனக்கு. மட்டும்‌ படும்‌, 
இந்தத்‌ தோள்மேல்‌ குரங்கு சவாரி தாங்கமுடியவில்லை. 


131601711௦ 11௨117 


ராம ப்ரஸாதம்‌ தீர 
1,01102 


16161 010881027 
யாருக்கும்‌ அகஸ்மாத்தாய்ப்‌ படணும்‌, 
அப்புறம்‌ அம்மா, செல்லம்‌, குழந்தைகள்‌? 


செல்லம்‌ படித்த பெண்‌, உத்தியோகம்‌ பண்ற மிபண்‌, 
எப்படியும்‌ பிழைத்துக்கொண்டு விடுவாள்‌, அம்மாதான்‌ 
பாவம்‌-- எனக்கு ஏன்‌ இப்படித்‌ தோணறது? இந்த வீட்டுக்கு 
ன்ன வந்துடுத்து? தப்பிக்கவே வழியில்லைய.7? 


அம்மாதான்‌ பாவம்‌, பிரகாஷ்‌ அப்படியே அவன்‌ 
தாத்தாவை உரிச்சு வெச்‌ிருக்கான்‌. அம்மா, என்னை 


மன்னிச்சுடு, நான்‌ எல்லாம்‌ நல்லதுக்குத்தான்‌ நினைச்‌ 
சேன்‌. 


ரயில்‌ தடதடவென்று அவன்மேல்‌ பாய்ந்தோடிற்று. 
எப்படி நான்‌ தண்டவாளத்திடையில்‌ விழுந்தேன்‌, விழ 
முடியும்‌? 11 ன, இதென்ன புது உலஇூல்‌ விழிப்பா? 


விடிவிளக்கில்‌ கூரையில்‌ தூலங்கள்‌ பாய்ந்தன; 


அம்மாடி! மார்‌ படபடப்பு இன்னும்‌ அடங்கவில்லை. 
அனவே இப்படி இருந்தால்‌ நனவு எப்படியிருக்கும்‌? அதவும்‌ 
அப்பா உங்களுக்கு--அப்பா! அ௮ப்பா/ யாரோ தோளைப்‌ 
பிடித்து உலுக்குகிறார்கள்‌. 


“1: என்ன துக்கமாடி துர்க்கனாக்‌ காண்றேள்‌? உங்களுக்கு 
இந்த நாலு ப்‌ என்னமோ. பிடிச்சுண்டிருக்கு! 
சந்தேகமேயில்லை. * 


அன்று வெள்ளிக்கிழமை. பிற்பகல்‌ ௮ம்மா எங்கோ 


சுபாஷணி பூஜையாம்‌, இன்னும்‌ திரும்பவில்லை. யார்‌ 
எங்க. போனால்‌, எங்கே வந்தால்‌ என்ன? 


142 லா. ச.ராமாமிருதம்‌ 


அவன்‌ நாற்காலியில்‌ முழங்கால்களுக்கிடையே இரு. 
கைகளையும்‌ கோர்த்த வண்ணம்‌, பப்வப்பு வெறித்தபடி, 
உட்கார்ந்‌ திருந்தான்‌. 

வாசலில்‌ கார்‌ நிற்கும்‌ சப்தம்‌, 

செல்லம்‌ அவசரமாய்‌ மேலே ஓடிவந்தாள்‌. 8॥/உங்களை 
யாரோ பார்க்க வந்திருக்கா--”” என்று சொல்லிக்‌. 
கொண்டே. ஆனால்‌ அதற்குள்‌ அவளைக்‌ துரத்‌ திக்கொண்டு. 
மாடியேறி வரும்‌ பூட்ஸ்‌ கதவை அதட்டலாய்த்‌ திறந்தது. 


*₹17611௦ 500! ௦ 816 4700? வீட்டில்‌ யாருமில்லே?? * 


ஸேதுவின்‌ உடல்‌ தானாக எழுந்தது. முகத்தில்‌ மாறி 
மாறி சிவப்பு, நீலம்‌, வெள்ளை--வாய்பிளந்து நாக்கே 
கூரையை முட்டிற்று. ஆனால்‌ சத்தம்‌ வரவில்லை, கை 
அவரைச்‌ சுட்டிச்‌ சுட்டிக்‌ காண்பித்துத்‌ தவித்தது. 


அங்கம்‌ 15 116 பரகரர்ச ஈர்ம்‌ 30070 17876 401 8000 உ ஐ௦817 
கடி இவள்தான்‌ நாட்டுப்‌ பெண்ணா, என்ன இந்த வயூ 
லேயே கிழவி ஆயிட்டையே? அவள்‌ எங்கே? வழக்கப்ர 
காரமா? என்ன சொன்னாலும்‌ அவள்‌ திருந்தமாட்‌ 


25 


டாே ! 
ஸேதுவின்‌ சைகள்‌ அவன்‌ உடம்பில்‌ எதையோ தேடித்‌. 
தவித்தன. ஆ! தந்தியை உறையோடு நீட்டினான்‌. 


உறையிலிருந்து எடுத்து, ௮க்கண்கள்‌ தந்தியை வெள்‌ 
ளோட்டம்‌ விட்டன. 


24 உ றுப்த1த1%5... 11058 111025 நகறற; 30 1௦௭... ஒரே 
பேர்‌. அதே 101121. ஓரே ரா இதைச்‌ சூடாமணி மாதிரிக்‌: 
காப்பாத்தி வெச்சிருந்தையா??! 


தந்தி நாலு சுக்கல்களாய்‌ அவர்‌ காலடியில்‌ விழுந்தது. 


ராமப்ரஸாதம்‌ 242 


(அதுதான்‌ முறை. சூடாமணிதான்‌. தந்தஇிக்குரியவார்‌ 
அவர்தானே?” அப்பாடி! 


இடீரென்று அந்து மேட்டு விழிகள்‌ கோபத்தில்‌ 
விரிந்தன 


“என்னடா தந்தியைப்‌ பார்த்து உன்‌ அம்மா வேஷம்‌. 
போட்டுண்டுட்டாளா 79? 


அப்பா அப்படிக்‌ கேட்டது அவனுக்கும்‌ சிரிப்பும்‌ அழுகை. 
யும்‌ ஒரே சமயத்தில்‌ பீறிட்டன. காலடியில்‌ பூமி ஒடு 
தின... அப்பா அவனைச்‌ சட்டெனத்‌ தாங்கிச்கொண் 
டார்‌... என்ன கோள்கள்‌ 

₹₹1712 88 751160 களு! நற 2 50006 கர்ம.” ” 

செல்லம்‌ சமையலறைக்கு ஓடினாள்‌. 


ஆனால்‌ ஸேதுவுக்கு உள்‌ ப்ரக்ஞை மாறவில்லை. ஆம்‌: 
இது ஒரு ஆச்சரியமில்லை. தந்தியை இத்தனை நாள்‌ 
தாங்கிக்கொண்டிருந்தது ஒரு பக்கமிருக்கட்டும்‌, முதலில்‌ 
மறைத்துவிட வேண்டும்‌ என்று தோன்றியதற்கே காரணம்‌ 
என்ன? 


அது அந்தக்‌ குலராமனுக்குத்தான்‌ வெளிச்சம்‌, மேகங்‌ 
களைப்‌ பிளந்துகொண்டு சூரியன்‌ கிளம்புவது போல்‌ 
இத்தனை நாள்‌ அப்பா மேல்‌ பாஷாணம்‌ பாலாய்‌ மாறும்‌ 
இன்பப்‌ பயங்கரத்தில்‌ அப்பாவைத்‌ தரிசிக்கையில்‌, அவர்‌ 
வெறும்‌ ராமப்ரஸாதாக இல்லை. தான்‌ நினைக்காவிடினும்‌ 
பரம்பரை, தன்‌ அகண்ட கருணையில்‌ வழங்கிய ராமப்ரஸாத 
மாகவே தெரிந்தார்‌. 


அப்பா, உங்களை நான்‌ முத்தமிடலாமா? 





மலைகள்‌ நடுநடுங்கும்‌ கானல்‌, 


கோட்டத்தில்‌ வாழையும்‌ கத்தாமையும்‌ உச்ச வெய்யி 
லில்‌ தனிப்‌ பச்சை விட்டன. 


வடக்கே பார்த்த வாசல்‌, வீடு ரொட்டி அடுப்பாய்‌ 
வெந்தது. ஆனால்‌ கொல்லை ரேழி மட்டும்‌ ஊட்டியோடு 
உறவாடிற்று, கொல்லை ரேழி மாமியாருக்கு மானியம்‌, 
மதியம்‌ அங்கு கட்டையை நீட்டிவிடுவார்‌. நீட்டியாச்சு... 


தூளிக்‌ சுயிறை பங்கா மாதிரி யிழுத்துக்கொண்டு 
சிவகாமி கூடத்தில்‌ புழுங்கினாள்‌. மின்விசிறி கூடத்தில்‌ 
அனலைக்‌ கடை நீகுது, 


அறையில்‌, அனந்து, அண்டை வீட்டு, பின்‌ வீட்டுக்‌ 
குட்டிகள்‌ தூங்கவொட்டாமல்‌ ஏதோ கொட்டமடித்துக்‌ 
கொண்டிருந்தன, அதுகளுக்கு வேளை கிடையாது. போது 
.இடையாது. எப்பவும்‌ இங்கேதான்‌ குடி, இவன்‌ அங்கே . 
தொலையட்டுமே! மாட்டான்‌. துஷ்டக்கனம்‌ சொ ல்லுபடி. 
போகல்லே அத்தோடு அனந்து ஒரு .ராஸக்ரீடை” மன்னன்‌. 
எப்பவும்‌ பொட்டைச்குட்டிகள்கான்‌ அவனைச்‌ சுற்றி, 
ஒன்றிரண்டு தாவணிகள்கூட, இந்த வயசுக்கே ட.ப்படின்னா 
வயசுக்கு என்ன வம்பை இழுத்துண்டு வருவானோ? 


ச்ம்வி க்க 


அனந்து பொண்ணாய்ப்‌ பிறந்திருந்தால்‌ ஒரு எச்ச 
லாவது அடும்‌. கன்னிப்பொண்ணுக்குத்‌ தோஷமில்லேன்னு 
உலை நீருக்கு அடுப்பில்‌ மடி ஜலம்‌ ஏற்றச்‌ சொல்லலாம்‌. 
பொண்ணப்‌ பிறந்துடுத்துன்னு தனிக்‌ கவலைப்படற நான்‌ 
தான்‌ போ யிடுத்தத! அதுகளும்‌ படிக்கிறதுகள்‌, உத்யோகம்‌ 
பண்றதுகள்‌, கல்யாணத்துக்குச்‌ சேர்த்து வெச்சுக்கறதுகள்‌ 
உத்யேபசுத்தோடே  புக்ககத்துக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்‌ 
துடறதுள்‌. 


அனந்துக்கு எட்டு வருஷத்துக்குப்பின்‌ தூளியில்‌ தாக்க 
ணாங்குருவி-- தூங்காத குருவிதான்‌--அதுவும்‌ குஞ்சு மிள 
காய்தூன. வயத்தில்‌ ஒண்ணு புரள்றது, ஈசுவர சித்தம்‌ 
எப்படியோ? எப்படாப்பா கயளப்போறதுன்னு இருக்கு. 
ஆனிக்கு மாசம்‌, அப்பவும்‌ அயட்டல்தான்‌; சிவாமி முனதி 
னாள்‌. பல வேகதுனை. 


ரேழியில்‌, உண்ட மயக்கத்தில்‌, பனி உடம்பின்‌ அசதி 
யில்‌ பாடடிக்குக்‌ கண்‌ செருகிற்று, 


இன்னிக்குக்‌ காங்கை, கூடத்தான்‌. ஓத்துக்கறேன்‌. 
நிறை கார்ப்பிணிதான்‌ ஒத்துக்கறேன்‌. அதுக்காக இப்படி 
ஒரு முக்கலா? முக்க2வ தனியா ஆள்‌ போடலாம்‌ போல 
இருக்கே! நாங்கள்‌ எல்லாம்‌ சுமந்ததில்லையா? இந்த 
வெயிலுக்க இப்படி விண்டுபோறாளே, ஒரு டில்லி, ஒரு. 
இந்தூர்‌, ஒரு ஜப்பல்பூருக்கு இவள்‌ என்ன ஐவாப்‌.சொல்லு 
வாள்‌? எல்லாம்‌ தஹிக்கிற வெய்யில்கான்‌. ஸஒிக்காத குளிர்‌ 
தான்‌. ஓரே அநாசாரம்‌, அசுத்தம்தான்‌, எல்லாரும்‌ 
எல்லாத்தையும்‌ எச்சில்‌ பண்ணிக்‌ குடிக்கிற இடம்தான்‌, இத 
நடுவுலே வளைய வரணும்‌, வளைய வந்தாச்சு, 


“தொப்‌'பென்று தொப்பைமேல்‌ யாரோ விழுந்ததும்‌ 
வெடுக்கென விழித்துக்கொண்ட அந்த அதிர்ச்சியில்‌ நினைவு 
கள்‌ கொண்டு போய்விட்ட அரை மயக்கத்தில்‌, இடீரெனத்‌ 


உர 


746 லா. ச. ராமாமிருதம்‌ 


குன்னைச்‌ சூழ்ந்துகொண்ட அரிப்பின்‌ கொந்தளிப்பு ஆர 
வாரத்தில்‌ யாரிலிருந்து யார்‌ என்று பிரிக்க முடியவில்லை. 
கண்‌ சதை வளர்ந்ததால்‌ கண்‌ மங்கலில்‌, கானல்‌ வெய்யிலில்‌ 
ரேழியின்‌ குஞுமையான இருட்டில்‌--களர வாரிய வங்கிக்‌ 
கூந்தல்‌ நடுவகிடின்கம்‌, ஸ்படிகம்‌ போன்ற நெற்றி மத்தியில்‌ 
பச்சை ஜிகினாப்‌ பொட்டு, பச்சைப்‌ பட்டுத்‌ தாவணி, பச்சை 
ரவிக்கை, பச்சைப்‌ பட்டுப்‌ பாவாடை... 


அவளின்று வெளிப்பட்ட வீறலில்‌, குழந்தைகள்‌ அரண்டு 
விட்டன. ப ப 


விஷயம்‌ புரியாமல்‌ எதிர்‌ அலறல்‌ கொடுத்துக்கொண்டு 
சிவகாமி உடல்‌ குலுங்க ஓடிவந்தாள்‌. எல்லாரும்‌ பாட்டி, 
யைச்‌ குழ்ந்தகொண்டனர்‌. 

என்னம்மா? என்னம்மா?” * 

“-கமலீ! கமலீ!/('“ பாட்டி அலறினாள்‌. 

2-“குமலியா?'” 

திகைத்துப்போய்‌ சிவாமி திரும்பிப்‌ பார்த்தாள்‌. 
அனந்துக்குப்‌ பெண்‌ வேஷம்‌ போட்டிருந்தது. அவளுடைய 
சவுரி பாழ்‌. ஆனால்‌ பயல்‌ பெண்ணாகவே மாறிவிட்டான்‌. 
பெண்‌ இவ்வளவு அழகாயிருப்பாளோ, சந்தேகம்தான்‌. 
பக்கத்தாத்து பாரதி, பின்னாத்து சித்ரா, எதிர்வீட்டு 
ஜாய்ஸ்‌ எல்லாரும்‌ சேர்ந்து பண்ணியிருக்கும்‌ அலங்காரம்‌, 
சின்னதா, ஓரே சைஸா மொட்டு மாதிரி இரண்டு கொட்‌ 
டாங்கச்சிகூட இதுகளுக்கு எங்கே கிடைச்சுதோ? துஷ்டை 
கள்‌ துஷ்டைகள்‌. 


விசுவரூபமெடுத்தாற்போல்‌, பாட்டிக்கு உருவமே 
பெரிதாகிவிட்டாற்போல்‌ ஓரு ப்ரமை குட்டிற்று. பயமா 
யிருந்தது. முகத்தில்‌ குங்குமம்‌ கொதித்தது. கன்னங்கள்‌ 
வெடித்துவிடமும்போல்‌ புடைத்துவிட்டன. விழிகள்‌ ஏற்‌ 
கெனவே பெரிசு. சற்று புலிக்கண்‌--இப்போ மேடிட்டு இரி 


கமலி 47 


களை ஏற்றினாற்போல்‌ எரிந்தன. அந்த வெறித்‌ தோற்றத்‌ 
தில்‌, முகத்தில்‌ ஓர்‌ அற்புதமான அழகு--அதற்கு சொந்த 
மில்லாதது--குங்கிலியம்போல்‌ குபீரிட்டது பயமாயிருந்தது, 
பேர்‌ ஏன்‌ கறிவேப்பிலை? தாழம்பூப்‌ பாட்டி என்றால்‌ 
முற்றிலும்‌ குகும்‌. இந்த வயசுக்கே இந்த மேனியானால்‌ என்‌ 
வயசுக்கு எப்படியிருந்திருப்பார்‌? அசிவாமிக்கு அசூயை 
கட்டிற்று. 

£*அம்மா”” கொஞ்சம்‌ தீர்த்தம்‌ குடிக்கறேளா? உடம்பு 
சரியாயிருக்கேளா?” * 


வாயோரம்‌ வழிந்த எச்சிலை, பாட்டி முன்றானையால்‌ 
இழுத்துத்‌ துடைத்துக்‌ கொண்டாள்‌, 

அம்மா, இந்தக்‌ குட்டிகள்‌ அனந்துவை என்னவோ 
கோலம்‌ பண்ணி, விளையாட்டுக்கு உங்கல்மேல்‌ கள்ளிவிட்‌ 
ம ருக்குகள்‌..”” 

பாட்டி, புரிந்துகொண்ட முறையில்‌ தலையை ஆட்டி 
னணார்‌, 

£-ஆனால்‌ நீங்கள்‌ கமலின்னு வேறே ஏதோ போ்‌ 
சொன்னேள்‌.” 

£ஈஎன்‌ பெண்‌.” ” 

ஓ! எனக்கு இதுவரை தெரியாதேத[”” 

உன்‌ ஆம்படையானுக்கு மூத்தவள்‌. ”” 

ஓ, அப்படியா? என்ன ஆச்சு?" 

என்ன ஆகும்‌? செத்துப்‌ போயிட்டா. இதென்ன 
மூகள்வீ??? 

-2அதுக்கில்லேம்மா, இந்தாத்துக்கு வந்து இதோ தான்‌ 
மூணாவது பெக்கப்போறேன்‌௨ இதுவரை அந்தப்‌ பேர்‌; 
வெறும்‌ பேச்சுவாக்கில்கூட அடிபட்டதில்லே. அவரும்‌ 
இசான்னதில்லே...” ்‌ 


148 லா. ௪. ராமாமிருதம்‌ 


“இதென்ன க்ராஸ்‌--வச்$ல்‌ மாதிரி? எல்லாத்துக்கும்‌. 
உனக்குக்‌ கணக்கு ஓப்பிச்சாகணுமோ? 

சரி, பாட்டிக்கு உடல்‌ தன்‌ நிலை திரும்பியாச்சுக்கு. 
வேறு ரசு வேண்டாம்‌. கூஜாவில்‌ தீர்த்தம்‌ தலைமாட்டில்‌ 
வைத்துவிட்டு குழந்தைகளைக்‌ கூட்டிக்கொண்டு, சுவாமி 
கூடத்துக்குப்‌ போய்விட்டாள்‌. 

எங்கோ ஒரு நாயின்‌ குரைப்பு. 

இந்த வேளைக்குத்‌ தூக்கம்‌ ஒரு சொர்க்கம்‌ ஆனால்‌ 
பாட்டிக்குத்‌ தூக்கம்‌ கலைந்துவிட்டது. முனகி முனம்‌ 
புரண்டாள்‌. 

நீங்கள்‌ கடவுளைக்‌ கண்டிருக்கிறீர்களா?”” 

.நிச்சயமாக்‌ கண்டிருக்கிறேன்‌." 

£- எனக்குக்‌ காட்டுவீர்களா?” ” 

“5குண்டிப்பாய்க்‌ காண்பிக்கிறேன்‌. ன்‌ 

(ஏதோ போற வழிக்குப்‌ புண்ணியம்‌ தேட நானும்‌ 
ஒண்ணு ரெண்டு ஏதேனும்‌ படிக்கறேனே!) 

மஹான்கள்‌ வழிக்கு நாம்‌ போக வேண்டாம்‌, நம்‌. 
சந்தேகங்கள்‌, சுசடுகள்‌ நம்மோடேயே இருக்கட்டும்‌, இருந்‌. 
தாலும்‌ 

ஒரு வானத்தின்‌ நீலத்தில்‌ அவள்‌ நிறம்‌. 


- வாழையிலையின்‌ பச்சையில்‌, காற்றின்‌ இலைப்பாளத்‌ 
தின்‌ அசைவில்‌ அவள்‌ பாவாடைக்‌ கொசுவம்‌, பஞ்சவர்ணக்‌. 
இளியின்‌ சிறகில்‌ அவள்‌ ரவிக்கையின்‌ கலார்‌£ 


மழையிருட்டில்‌ அவள்‌ கூந்தலின்‌ கருமை, மேகத்தின்‌ 
கனத்தில்‌ அவள்‌ கூந்தலின்‌ அலை; 


கமலி 720 


இதுபோல்‌ அம்சம்‌ அம்சமாய்‌, அல்லது உபமானமாய்‌ 
அவரவர்‌ மனப்பக்குவத்துக்கேற்றபடி அவள்‌ சிருஷ்டியின்‌ 
அழகில்‌ அவளுடைய மட்டிலாத பெருமையின்‌ தன்மையை 
ஒருவாறு அனுமானித்துக்‌ கொள்ளலாமோ என்னவோ 
(இந்தச்‌ சமயத்தில்‌ இந்தப்‌ பாஷைகூட என்னுடைய 
இல்லை)--வானவில்லை இந்திர தனுஸ்‌ என்கலியா, அது 
மாதிரி--ஆனால்‌ நேருக்கு நேர்‌, அந்தப்‌ பூரண ஸ்வரூபத்தை 
நேருக்கு நேர்‌ என்னிக்கேனும்‌, எந்த ஐன்மத்திலேனும்‌ 
கூடத்‌ தரிசிப்பது சாத்தியமோ? முதலில்‌ அதுபோல்‌ ஒரு 
பூரணமே இருக்கோ? ஒண்ணுமில்லே, கோவிலுக்குப்‌ 
போகும்போதெல்லாம்‌ காணும்‌ மூலவிக்ரஹத்தை, வீட்டில்‌ 
இனப்படி. ஸ்தோத்திரத்தைச்‌ சொல்லிண்டே, மனசில்‌ 
கூட்டி மனக்கண்‌ முன்‌: எழுப்பப்‌ பார்த்தாலே கிடைக்க 
மாட்டேன்கிறது. அதென்னவோடி அம்மா... எனக்குச்‌ 
சந்தேகமாகத்தான்‌ இருக்கு, 

சத்டம்‌ கடைசியில்‌ ஐயிக்கலாம்‌. 

அனால்‌ சந்தேகத்துக்குத்தான்‌ பலர்‌ ஜாஸ்‌ தி. 

அனால்‌ கமலியை நினைக்கறப்போ, துளிக்கூடச்‌ 


சந்தேகமேயில்லை. இதோ வயிற்றுக்குலையிலிருந்து 
அன்னிக்குக்‌ கடைசியாக்‌ கண்டபடி அப்படியே எழறாள்‌. 


அன்னிக்கென்ன? வெள்ளிக்கிழமை. அந்தி வேளைக்குக்‌ 
குத்துவிளக்கை ஏத்திட்டு விளக்கு முகப்புக்குச்‌ சூட்ட 
ரெண்டு மல்லி பறிச்சுண்டு வரேனம்மான்னு புழைக்கடைப்‌ 
வக்கம்‌ போனவள்கதுூான்‌! 


இப்போ அவளுக்கென்ன வயசிருக்கும்‌? சாமாவுக்கு 
இப்போ 488 ஆறது. அத்தோடு அஞ்சைக்‌ கூட்டிக்கோ, 
காணாமல்‌ போனப்போ வயசு 77, அப்படின்னா ஐ3யாடி 
கமலி இப்போ நீயே பேரன்‌ பேத்தி எடுத்திருப்பாயே! 
அன்னிக்குப்‌ பார்த்தபடியே அழியா மேனிக்கு மனசு நினைச்‌ 
சுண்டிருந்தால்‌ அது உன்‌ தப்பா? 


150 லா. ச. ராமாமிருதம்‌ 


எப்பவுமே வீடு நெருப்பு பத்திண்டால்‌, தெருவில்‌ போற 
வாளுக்குத்தான்‌ முதலில்‌ தெரியறது. வீட்டில்‌ இருப்ப 
வாளுக்கல்ல. அதுவும்‌ ராத்ரி வேளையாயிருந்துட்டா. 
தலகாணி புடிச்சுண்டப்புறம்தான்‌ அலறிப்‌ புடைச்சுண்டு 
எழுந்திருக்கோம்‌, அப்போன்னு தூக்கமும்‌ நம்மைத்‌ தனியா 
அசத்திடறது. அது மாதிரி கமலி, உன்‌ விஷயத்‌ இல்‌: 
நாங்கள்‌ ஏமாந்து போயிட்டோமா? இல்லே உன்னை மை. 
வெச்சு யாரேனும்‌ கடத்திண்டு போயிட்டாளா? 


மனுஷாள்‌ இருக்காளே! பாதிப்பேருக்கு விஷ நாக்கு, 
மறு பாதிக்குப்‌ பொய்யிலேயே புழுத்த நாக்கு. கொண்‌ 
டாடும்‌ உறவுக்கு அடிப்படி அளுமை. அப்படியே ஒருத்தர்‌, 
ரெண்டுபேர்‌ உண்மையைச்‌ சொன்னால்‌, நமக்கு உடம்‌ 
பெரிச்சல்‌, இந்த நிலைமையில்‌ எது நிஜம்‌, எது பொய்சீ 
என்‌ செய்வேன்‌ இப்போ? 


“உங்கள்‌ கிணற்றடியில்‌ ஒரு ஆள்‌ காத்திருந்தான்‌. 
அகஸ்மாத்தா நான்‌ ஜலமெடுக்க எங்காத்துக்‌ கணத்துக்கு. 
வந்திருந்தேன்‌. ரெண்டுபேருமா கொல்லைப்புறத்‌ தோப்பு 
வழியாகவே நடந்து போயிட்டா. இருட்டில்‌ அப்போ நான்‌ 
யாருன்னு கண்டேன்‌? இப்போ உங்கள்‌ பரவாட்டலைப்‌ 
பார்த்தால்‌ உங்கள்‌ பொண்தானோன்னு நினைக்க வேண்டி. 
யிருக்கு. ”” 


கமலி, அப்படி நீ கடிவாளத்தகைுத்‌ தெதறிச்சுக்கிற 
மாதிரியா உன்னை அளவுக்கு மீறி அடக்கி ஆஅண்டோமா? 
நீ அப்படிப்பட்ட பொண்ணும்‌ இல்லையே! அடங்கின 
சரக்குத்தானே! பள்ளிக்கூடத்து நேரத்துக்குப்‌ போய்‌ நேரத்‌ 
துக்கு வந்துடுவையே! ஒரு சாக்குப்‌ போக்குச்‌ சொன்ன 
தில்லையே! இல்லே, பருவத்தின்‌ கோளாறென்று சொல்லும்‌ 
படி, உன்‌ முகத்தில்‌ மருந்துக்குக்கூட ஓரு பரு நாங்கள்‌ 
கண்ட தில்லையே! அந்த மாசு மறு இல்லாத்‌ .முகத்தில்‌, 
மோவாயில்‌ உனக்குப்‌ பிறவியிலேயே இருந்த திருஷ்டி 


கமலி 257 


மச்சம்‌, நீ கிரிக்கறப்போ, உர்‌ கண்டு அசையந அழகே 
குனியாச்சே/ உன்னை நாங்கள்‌ எப்படிச்‌ சந்தேகப்படு 
வோம்‌? 


“மாமி, நான்‌ சொல்றேனேன்னு நினைக்காதேங்கோ., 
இது ஏதோ ப்ளானாத்தான்‌ நடந்திருக்கு, ரல்லாட்டா 
நீங்க சொன்னதை வெச்சுண்டே, ஒண்ணு கேக்கறேன்‌. 
அன்னிக்குன்னு உங்கள்‌ பொண்‌. அவளுடைய நகை 
அத்குனையும்‌ பூட்டிக்க வேண்டிய அவசியம்‌ என்ன?.---கால்‌ 
- கொலுசு உட்பட,”” 


அட ராமா; ஒரு வெள்ளிக்கிழமை குழந்தை அலங்‌ 
காரம்‌ பண்ணிக்க ஆசைப்படப்படாதா? அதுவே ஒரு 
குத்தமா ஆயிடணுமா? 


எல்லாம்‌ போறாத வேளை, புத்தி தெளிஞ்சா தானா 
கழுதை வந்து சேர்றது விட்டுத்‌ கள்ளுங்கோ, நாம்‌ கவலைப்‌ 
பட்டுத்தான்‌ என்ன பிரயோசனம்‌?” ” 


சுடி கமலி, வயிறு கொதிக்கறதுடீ, நீ போனதுகூடப்‌ 
பெரிசாயில்லேடி. என்னிடத்திலேயே என்‌ குழந்தையைத்‌ 
இட்ட, நான்‌ எதிர்‌ பேச முடியாமல்‌ கேட்டுண்டிருக்க இடம்‌ 
கொடுத்துப்‌ போச்சே, அது தாங்கல்லேடி.! 


உங்கள்‌ பெண்‌ கட்டாயம்‌, இன்னிக்குப்‌ பதினஞ்சாம்‌ 
நாள்‌ எந்த வழியாப்‌ போனாளோ, அந்த வழியாவே, அதே 
வேளையில்‌ இிரும்பிடுவா. எனக்கு சோழி சொல்றது,”” 


“அங்கே பார்த்தேன்‌? இங்க பார்த்தேன்‌; அவ 
னோடு பார்த்தேன்‌; இவனோடு பார்த்தேன்‌.'" 

₹*தூரத்தான்‌ பார்த்தேன்‌, உங்கள்‌ பொண்ணுதானா 
தெரியாது. ஆனால்‌ நிச்சயமாப்‌ பார்த்தேன்‌.” ” 


152 லா, ௪. ராமாமிருதம்‌ 


நாமா! ராமா! ராமா] 

காதைப்‌ பொத்துண்டால்‌ ஆயிடுத்தா...? செவி ஐவ்வில்‌ 
வார்த்தைகள்‌ ஓட்டிக்கொண்டு கழல முடியாமல்‌ தும்பி 
யடிச்சுக்கறதே| 


ஊரை விட்டே மாத்திண்டு ஓழி வந்துட்டால்‌ 
ஆயிடுத்தா? எங்கே போனால்‌ வயிற்றில்‌ கூடவே சுமக்கும்‌ 
அ௮ஸ்இப்‌ பானையை என்ன செய்யறது? உள்ளே தணல்‌ திடர்‌ 
இடீர்‌ பீர்‌ பீர்‌ -வயிறு சட்ட மண்ணா மாநிடுத்து. அஞ்சு 
வருஷம்‌ கழிச்சு எந்த முன்னோர்‌ வழிப்‌ புண்ணியமோ, மறு 
படியும்‌ எப்படி ஈரம்‌ கண்டு கிஞ்சுதோ? பூச்சி வெச்சு 
சாமாவும்‌ பிறந்து அளும்‌ வண்டாய்‌, ஆயுசோடு இருக்‌ 
கணும்‌, 

கமலி, கடைசியா கேக்கறேன்‌... இது தட்ட 
கடைசி3யோ?... நீ பறிபோனையா, துரோகம்‌ பண்ணி 
னையா? ஆனால்‌ நீ எப்படி பதில்‌ சொல்லுவ? பேசா 
மடந்தையா, புரியாத புதிரா சாகாவரம்‌ வாங்கிண்டு என்‌ 
தொண்டையில்‌ மாட்டிண்ட மயிராய்‌ சுத்திச்‌ சுததிவரே | 
கடைசியா நானும்‌ உனக்கு ஒண்ணு சொல்றேன்‌. போன 
“கையோடு மானம்‌ பெரிசா, உன்‌ கையாலோ பிறர்‌ 
கையாலோ நீ செத்திருந்தால்‌ நிம்மதி. இல்லே, இன்னும்‌ 
உ௫ிரோடு இருக்கேன்னா, குடிசையில்‌ வாழறையோ, 
மாடியில்‌ அட்டம்‌ செலுத்தறையோ, எங்கிருந்தாலும்‌ சரி 
நல்லபடியா, செளக்கியமாயிருந்தால்‌ சரி. 





போஸ்ட்‌”? 

அம்புஜம்‌ எழுந்து மேலாக்கை அள்ளிப்‌ போட்டுக்‌ 
கொண்டு வாசலுக்கு ஓடினாள்‌ . ப 

கொழுகொழுவென்று பசுப்போல்‌ உடம்பு, வயிறு 
ல்லாம்‌ 5மிலொங்கு லொங்கு” என்று ஆடின. 

தாளைத்‌ தள்ளி கதவைத்‌ திறப்பதற்குள்‌ தபால்காரன்‌ 
மூன்றாம்‌ முறையும்‌ கூவிவிட்டான்‌. அவள்‌ கையில்‌. ஒரு 
கவரைத்‌ இணித்துவிட்டுச்‌ ர அவனுக்குச்‌ சற்றுச்‌ 
சிடுசிடுப்புத்‌தான்‌ஃ 


சுடிகுத்தை முன்னும்‌ பின்னும்‌ திருப்பிப்‌ பார்த்துவிட்டு 
ப்ளாங்கு-தபால்‌ முத்திரையைக்‌ கணிக்க முயன்று தோற்றுப்‌ 
போம்‌, திறந்து பிரித்தாள்‌. 
19௦௨ மகான்‌, 
இந்தக்‌ கடிதம்‌ கண்ட சுருக்கில்‌ பள்ளிக்குத்‌ தயவு செய்து 
வரவும்‌, உங்கள்‌ பையன்‌ ஸ்ரீதரைப்‌ பற்றிப்‌ பேச வேண்டும்‌. 
- இறுக்கல்‌-- 


கதுலைமை உபாத்யாயினி, 


இது இரண்டாவது முறை, 


154 லா. ௪, ராமாமிருதம்‌ 


இதற்கு மூன்‌, பக்கத்து ஸீட்‌ பெண்ணின்‌ பின்னலை. 
அவளுடைய கத்திரிக்கோலைக்‌ கொண்டே கத்தரித்தவிட்‌ 
டான்‌. அம்புஜத்துக்குத்‌ திகிலெடுத்தது. இந்த சமயம்‌ 
என்னவோ? 

வாசலிலிருந்தே கண்ணோட்டத்தில்‌ கூடத்தில்‌ சுவர்க்‌. 
கடியாரம்‌ மணி இரண்டு காட்டிற்று. 

உள்ளே வந்தாள்‌. நரேஷ்‌, கைகால்களை விரித்‌ தபடி, 
வாய்‌ மொக்கு லேசாய்த்‌ திறக்க, அரைக்‌ கண்ணில்‌ ஆயர்ந்து 
தூங்கிக்சொண்டிருந்தான்‌. அவளுக்குப்‌ புன்னகை அரும்‌ 
பிற்று, குழந்தைகள்‌ கொடுத்து வைத்தவர்கள்‌. நரேஷ்‌ 
துங்கும்‌ நேரம்‌, மாருதியும்‌ ஸ்ரீதரும்‌ பள்ளிக்குப்‌ போயி 
ருக்கும்‌ நேரம்தான்‌ அவளுக்கு ஓய்வு நேரம்‌, நாள்‌ பூரா 
உழைத்துவிட்டுப்‌ பகலில்‌ தூக்கத்தைத்‌ திருடும்‌ நேரம்‌ 
ஆனால்‌ இன்று இனிமேல்‌ வழியில்லை, பாதியில்‌ கலைத்து. 
தால்‌ உடம்பு முறித்துப்‌ போட்டாற்போல்‌ வலித்தது. 


இன்னும்‌ அரைமணி நேரத்தில்‌ கிளம்பி, பள்ளிக்கூடத்‌. 
துக்குப்‌ போய்‌, திரும்பியும்‌ ஆகணும்‌, டிபன்‌ பண்ண, 
-வெங்கட்‌“கு இது போன்ற கம்பன்ஸுக்கெல்லாம்‌ நேரம்‌.. 
இடையாது. இனமே வீடு திரும்ப இரவு எட்டு. அப்புறம்‌, 
டிபன்‌. அப்புறம்‌ 9-30, பத்துமணிக்குச்‌ சாப்பாடு. அப்புறம்‌. 
பற்றை ஒழித்துப்‌ போட்டுவிட்டு, படுக்கையில்‌ அவண்‌ 
விழமுகையில்‌ ஸ்‌--பதினொண்ணு/ 

உ பால்‌]? 

அட, விடிஞ்சேபோச்சே!/ இப்போத்தான்‌ கண்‌ மூடி. 
னரற்போல்‌ இருந்தது, 


இந்த நியதி இப்படி3ய படிஞ்சு போச்சு, இது மாறினால்‌ 
கூட சரிப்படாது எனுமளவுக்கு. 


அம்புஜம்‌ உட்கார்ந்து தலைவாரிக்கொள்ள ஆரம்பித்‌ 
தாள்‌. கூந்தல்‌ நீர்வீழ்ச்சி போல்‌ முதுகில்‌ இறங்கி, தரையில்‌: 


வித்துக்கள்‌ 832 


புரண்டது. அவள்‌ பாராட்டாத பலங்களில்‌ அவள்‌ கூந்தல்‌ 
ஒன்று. அவள்‌ எவ்வளவோ விஷயங்கள்‌ பாராட்டுவ 
இல்லை. தனக்கு ஒரு பெரும்‌ அழகு உண்டு என்று. 
அவளுக்குத்‌ தெரியும்‌, ஆனால்‌ அவள்‌ அதைப்‌ பேணுவ 
இல்லை, அவள்‌ பி.ஏ. லிட்‌... ல்பஸ்ட்‌ க்ளாஸ்‌ ஆனால்‌. 
பிடிவாதமாகத்‌ தமிழிலேயேதான்‌ பேசுவாள்‌. கலியாணத்‌ 
துக்கு மூன்‌ ஏ.ஜி. ஆபீஸில்‌ உத்யோகம்‌ பார்த்துக்கொண் 
டிருந்தாள்‌. இந்தக்‌ காலத்தில்‌ பெண்‌ பார்க்கும்‌ உத்யோ 
கமும்‌ அவள்‌ கலியாணச்‌ சீரில்‌ ஒன்றாச்சே 


ஆனால்‌, இருமணம்‌ ஆனதும்‌, வெங்கட்‌ அவள்‌: 
வேலைக்குப்‌ போவதை நிறுத்திவிட்டான்‌. 


புருஷன்‌ கொண்டு வந்து போடுவதில்‌ குடித்தனம்‌ 
பண்ணி, வீட்டை ஓழுங்காக வைத்துக்கொண்டால்‌ 
போதும்‌.” ” 


நீங்கள்‌ ஆபீஸர்‌ ஆனாலும்‌, நான்‌ மாஸம்‌ ரூ. 600 
வீட்டுக்குக்‌ கொண்டு வந்தால்‌, இந்த விலைவாசி நாளில்‌ 
கசக்குமா? எனக்கு ஓரு பெளடர்‌, ஸ்னோ, விகோ- 
டர்மரிக்குக்கு உங்களிடம்‌ கை நீட்டிக்கொண்டு 
நிற்கணுமா?”* என்றெல்லாம்‌ அம்புஜம்‌ வாதாடவில்லை. 


“நீங்கள்‌ சொல்றபடியே. ”” 


அதிலெல்லாம்‌ அவளுக்கு ஆசையில்லை. அவள்‌ 
முகத்தில்‌ ஓரு மாசு மறு கிடையாது. இல்ட்‌ அணியமாட்‌ 
டாள்‌. இருந்தால்‌ அசல்‌, அயன்‌, இடைக்காவிட்டால்‌ போலி 
வேண்டாம்‌; மொழு மொழுவென்று வெறுங்கைகளே 
அவளுக்கு அழகாயிருக்கும்‌. 

வெங்கட்‌ லக்கி லபெலேோர, 

குழந்தைகள்‌ சுருக்கவே வந்துவிட்டன; 

மாருதி. (அவன்‌ பெயா்‌ அல்ல.) 


756 லா. ௪._ராமாமிருதம்‌ 


ஸிஸரீயன்‌ கேஸ்‌, 

குறை ப்ரசவம்‌. 

இன்கயூபேட்டர்‌ பேபி, இங்க்‌ ஃபில்லர்‌ மூலம்‌ உணவு. 
ஏகப்பட்ட மாத்திரைகள்‌, சத்துக்கள்‌ தாய்‌ செத்துப்‌ 
பிழைத்தாள்‌, 

அப்புறம்‌ இரண்டு அபார்ஷன்கள்‌, 

பிறகு ஸ்ரீதர்‌. 

இன்க்யூபேட்டர்‌, இங்க்‌ ஃபில்லா்‌ ஃபீடிங்‌ மாத்திரை, 
ஊசி, இத்யாதி. 


பெரிய ௨௫ர்‌ ஊசலாடுகையில்‌, சின்னதை என்ன 
கவனிக்க முடியும்‌? 


டாக்டர்‌, வெங்கிட்டுவை எச்சரித்துவிட்டார்‌: மிஸ்டர்‌ 
உங்கள்‌ மனைவி இனிக்‌ கருத்தரிக்க லாயக்கில்லை. அப்படி 
நேர்ந்தால்‌, அவள்‌ உயிருக்கே ஆபத்து, அப்புறம்‌ நாங்கள்‌ 
பொறுப்பு ட.ல்லை.”” ப 


நாலு வருடங்களுக்குப்பின்‌ அப்படித்தான்‌ நேர்ந்தது. 
. (பெண்ணுக்கு ஆசைப்பட்டேன்‌. பிள்ளையா? சரி, பெரு 
மாள்‌ சித்தம்‌ அப்படியானால்‌ நாம்‌ என்ன செய்ய முடியும்‌?” 
"நீங்கள்‌ ஒண்ணும்‌ செய்யவேண்டாம்‌. கட்டாயமாகக்‌ கருத்‌ 
குடை ஆபரேஷன்‌ செய்துகொண்டே ஆகவேண்டும்‌. உங்‌ 
களுடைய பரீக்ஷகைள்‌ இத்தோடு போதும்‌.” ) 


நரேஷ்‌, முழு மாதம்‌ முறையாகத்‌ தாங்கி நார்மல்‌ 
பிரசவம்‌ கடைசியில்‌ ஆயதப்ரயோகம்‌, அவ்வளவுசான்‌- 


பிரஹஸ்பதிகள்‌ (அல்லது தன்வந்தரிகளா?) பொய்த்துப்‌ 
போனார்கள்‌. குழந்தைகள்‌, தெய்வம்‌ தந்த வரங்கள்‌. 
பெற்றோர்களின்‌ நல்லம்சங்கள்‌. ஓவ்வொருத்தனிடமும்‌ 
விதம்‌ விதமாகக்கூடி, மூன்றுபேரும்‌ மூன்று சிவகுமாரர்கள்‌ஃ 


வித்துக்கள்‌ 254 


பாட்டியிருந்தால்‌, வியாழனுக்கு வியாழன்‌ மாலை: 
மூவரையும்‌ உட்கார்த்து வைத்து 1:நாட்டுப்பொண்ணா 
நீயும்‌ உட்கார்‌'' கொட்டாங்கச்சியை மூணு தரம்‌ சுத்தி குடு 
குடுவென்று ஓடி, மிளகாயை அடுப்பில்‌ கொட்டுவாள்‌. 
ஆனால்‌ இங்கே காஸ்‌ அடுப்பு. பாட்டியும்‌ இல்லை. அம்புஜத்‌ 
தால்‌ முடிந்தது, மாலை விளக்கையேற்றினதும்‌, உதிரி 
விபூதியை மூவருக்கும்‌ இடுவாள்‌ஃ 


ஆனால்‌ அவளுக்குத்தான்‌ இந்த வயதிலேயே உடம்பு 
ஏகமாய்த்‌ கடித்துவிட்டது. ரண்டு ஸிஸரீயன்‌, கருத்‌ 
குடைக்குப்‌ பின்‌ வேறு எப்படியிருக்கும்‌? முன்‌, பின்‌ எல்லாம்‌. 
எக்கண்டமாய்‌,.. தளர்ந்து சரிந்துவிட்டது. 


அப்புறம்‌ இந்தக்‌ குழந்தைகள்‌--ஓ மை காட்‌! 


மாருதி-- எதிர்வீட்டு ராயர்‌ மாமா வெச்ச பேர்‌ அப்‌ 
படியே தொற்றிக்கொண்டுவிட்டது. சஞ்சீவி மலையைத்‌ 
தாங்கிக்கொண்டு கனத்தில்‌ பறந்து வரும்‌ ஆஞ்சநேயர்‌ 
போல்‌ அவனிடம்‌ எப்பவும்‌ ஒரு ஆக்ரோஷம்‌ இருந்தது. 
நடையே இிடையாது, பாய்ச்சல்தான்‌; காலடியில்‌ எது 
பட்டாலும்‌ நரேஷ்‌ உள்ப... உதைத்துத்‌ தள்ள வேண்டியது 
தான்‌. பள்ளிக்கூடத்திலிருந்து உள்ளே நுழைந்ததும்‌, 
தொட்டி முற்றத்தைப்‌ பார்த்து வீசும்‌ டிபன்‌ டப்பா அங்கே 
விமுந்தால்‌ போச்சு, எப்படியேனும்‌ குறி பிசி, பாதி அந்த. 
ரத்தில்‌... மடி இறந்துவிட்டால்‌ உள்ளேயிருக்கும்‌ மிச்சம்‌ 
மீதாரி (சண்டிப்பாய்‌ இருக்கும்‌) சமயலறை பூரா சிதறி ஓரே 
அலமாரிதான்‌. வேலைக்காரி, வண்ணாத்தி, ரிக்ஷாக்‌ 
காரன்‌, அவன்‌ நிலைத்து நாலு மாதம்‌ நிற்பதில்லை. 
. அவங்க வீட்டிலே உடை மாத்தர மாதிரின்னா, ஆள்‌ மாத்‌ 
தறாங்க!”” அதுவே ஒரு “ஜோக்‌” எல்லோரோடேயம்‌ 
குஸ்தி. அண்டை வீட்டுப்‌ பையன்களை வலுச்சண்டை 
சண்டையில்லாமல்‌ இருந்தாலே அவனுக்குச்‌ சண்டைக்கு 
ஒரு காரணமாய்‌ அமையும்‌, (மரியாதையா என்னோ 


758 லா. ௪உராமாமிருதம்‌ 


விளையாட. வரையா இல்லே? அவ்வளவுதான்‌, சண்டை) 
வெங்கட்‌ ஸ்கூட்டரில்‌ ஆபிசுக்குக்‌ கிளம்பும்‌ சமயத்தில்‌ திடீ 
ரென்று காற்று இறங்கியிருக்கும்‌, அல்லது ஏதேனும்‌ ஒரு 
முக்யமான பாகத்தைப்‌ பிடுங்கிவிட்டிருக்கும்‌. அடி, உதை 
சிணுங்கினால் தானே! 


கொடுப்பதுபோலவே;, வெளியிலிருந்து வாங்கிக்‌ 
கொண்டும்‌ வருவான்‌. நெற்றிப்‌ பொட்டில்‌ ரத்தம்‌ 
ஒழுகும்‌. அதையே அவன்‌ உணர்ந்தானோ இல்லையே? 


அப்புறம்‌ அந்த உடம்பில்‌ அசாத்திய பலம்‌, மிருக 
பலம்‌. ஆசையோடு ஓடிவந்து கட்டிக்கொண்டாலும்‌ சரி, 
ஆத்திரத்தில்‌ தலையால்‌ வயிற்றில்‌ முட்டினாலும்‌: சரி. 
அம்புஜத்‌.துக்குக்‌ குலை நடுங்கும்‌. காரோ ரயிலோ மோதி 
னால்‌ இப்படித்தானோ? 


மூத்தது பற்றி இவ்வளவு சொன்னபின்‌ ஸ்ரீதரைப்‌ 
பற்றித்‌ தனி ஆவர்த்தனம்‌ தேவையில்லை. அத்தனையும்‌ 


தவிர, ஒன்றிரண்டு, அம்சங்கள்‌ கூடயிருக்குமே தவிர 


குறையாது. 

இவர்களின்‌ பயங்கர சுறுசுறுப்பு தாங்க முடியாமல்‌ 
டாக்டரிடம்‌ யோசனை கேட்கும்‌ அளவுக்குக்‌ கொண்டு 
போய்விட்டது. ₹வெங்கட்‌'கு இதற்கெல்லாம்‌ நேரம்‌ 
இடையாது. 


டாக்டர்‌ புன்னகை புரிந்தவர்‌, மாதத்துக்கு முன்னா 
லேயே பிறந்துவிட்ட கேஸ்களிலேயே இது ஒரு பிராப்ளம்‌, 
ஹைபர்‌ சென்சிடிவிடி. டோன்ட்‌ ஓர்ரி, நாளாவட்டத்தில்‌ 
சரியாய்ப்‌ போய்விடும்‌,”” 

நாளாவட்டத்தில்‌ என்றால்‌ எப்போ டாக்டார்‌?”” 
அம்புஜத்துக்குக்‌ கண்‌ துஞம்பிற்று, தொட்டதற்கெல்‌ 
லாம்‌ கண்ணீர்‌ உகுக்கும்‌ ஆசாமி அல்லள்‌ அவள்‌. 


.. வித்துக்கள்‌ 759 


டாக்டர்‌ கையை விரித்தார்‌. -என்னைக்‌ கேட்டால்‌? 
நாளாவட்டத்தில்‌ என்றால்‌ நாளாவட்டகத்‌ தில்தான்‌. 
மீவணுமானால்‌ “ட்ராங்குலைசர்‌ ஷாட்‌” ஒண்ணு கொடுக்க 
லாம்‌.”” 


:சகொடுங்களேன்‌ டாக்டர்‌!” . 


“நோ, ஏன்‌ கொடுக்கணும்‌? பையன்களிடம்‌ பொறுமை 
யாயிருங்கள்‌, பிரியமாயிருங்கள்‌. பெற்றவர்களுக்கு அதை 
விட என்ன வேலை”? ப 


நரேஷ்‌ குறைப்‌ பிரசவத்தில்‌ பிறக்காவிட்டாலும்‌ 
முன்னதுகளின்‌ சசுவாசம்‌, அவனும்‌ ஹைப்பர்‌, 


ப இந்த மூவரிடையிலேயே வீடு நித்ய யுத்தகளமாக 
விட்டது. 
“டேய்‌, இன்னிக்கு நீ கொலைதான்‌,” 


“பிதாட்டுப்‌ பாரேன்‌, உன்னை ஓழிச்சுக்‌ கட்டிடு 
வேன்‌.” 


ஒருத்தன்‌ கையில்‌ இரிக்கட்‌ மட்டை. மற்றவன்‌ கையில்‌ 
சாக்கடை குத்தும்‌ இரும்புக்‌ கழி, 


இவர்கள்‌ ஆடும்‌ சிலம்பத்தில்‌, நடுவில்‌ உட்கார்ந்து. 
கொண்டிருக்கும்‌ நரேஷ்‌ மண்டையில்‌ பட்டு, முளைத்து 


அம்புஜம்‌ அமைதியாகப்‌ படித்துக்கொண்டிருப்பாள்‌. 


2 அத்திம்பேரே இதுவரை குறைஞ்சது இருபது தடவை 
படித்திருப்பேன்‌. இந்த விஹார்‌ ஆஃப்வேஃப்பீல்ட்‌, 
அப்புறம்‌ டேல்‌ ஆஃப்டு சடிஸ்‌-- இது ரெண்டும்‌ அலுக்கவே 
மாரட்டேன்கிறதே! ஏன்‌ அப்படி? ப 


7 60 லா, சட ராமாமிருதம்‌ 


அதைவிட ஆச்சரியம்‌, இந்தப்‌ பூகம்பத்தில்‌ நீ எப்படிப்‌ 
படிக்கிறாய்‌2”* ப 


புன்னகை புரிந்தாள்‌. ஈ*நீங்களேதான்‌ பார்த்துண்‌: 
டூருக்ேகளே! நான்‌ என்ன பண்ண முடியறது? இவர்‌ 
களாலேயே, ஓரு சினிமா, டிராமா, பொழுதுபோக்கு, 
சுச்சேரி--சந்கீதம்‌ என்றால்‌ எனக்கு உயிர்‌- எல்லாத்தையும்‌ 
மறந்தாச்சு. மூகமாற்றமாய்‌ பக்கத்து வீட்டுக்குப்‌ போய்‌: 
ரெண்டு நிமிஷம்‌ பேசலாமா என்கிற ஆசையோடு சரி. 
அதற்குள்‌ வீடு என்ன ஆ௫றதோ என்று அடிவயிற்றில்‌ 
நெருப்பு, காஸைப்‌ பிடுங்கிவிட்டார்களோ? எந்த. பிளக்கில்‌ 
கை வைக்கிறான்௧களோ? அண்டை வீட்டுக்காரார்கள்‌ இங்கே 
வரமாட்டேன்்‌இறார்கள்‌. என்‌ பிறந்த வீட்டார்‌ அஞ்சு 
இறார்கள்‌. அம்மாவுக்கு ஹை பிளட்பிரஷர்‌--ெ தெருவிலேயே 
இவர்களைக்‌ கண்டால்‌ ஒரு அச்சம்‌. பாவம்‌ அப்புஐ மாமி 
அவ்வளவு நல்லவள்‌!” என்று அவர்கள்‌ அங்கலாய்க்கை 
யிலேயே எனக்கு எரிச்சல்‌ வரது. £* 


ஆழ்ந்த யோசனையுடன்‌ தனக்கே பையன்கள்‌ ஆஷ்‌ 
டைகள்‌ என்பதால்‌ நம்‌ கசப்பை அவர்களிடம்‌ காட்டலாமா? 
எல்லாரும்‌ கரித்தும்‌ பெத்தவாளும்‌ கரித்தால்‌ அதுகள்‌ 
என்னத்துக்குத்தான்‌ ஆறது? அதுகளுக்கும்‌ நாம்‌ நல்ல 
ஸ்டார்ட்‌ கொடுக்கணும்‌, ”” 


மாருதியையும்‌ ஸ்ரீதகரையும்‌ சேர்த்த பள்ளிக்கூடம்‌. 
வட்டாரத்திலேயே, ஏன்‌ பட்டினத்‌ இலேயே பேர்‌ போனது, 
இடம்‌ கிடைத்ததே பெரிசு. சம்பளம்‌ நிக்ஷா, அவ்வப்போது 
அங்கே எக்ஸ்கார்ஷன்‌, இங்கே கேம்ப்‌, இந்த சேரிட்டி அந்த. 
டொனேஷன்‌ என்று சராசரி இருவருக்கும்‌ சேர்த்து மாதம்‌. 
ஒரு பச்சை நோட்டு எகிறிற்று. இகசனாலேயே சொல்‌ இடி. 
வேறு: : *அவளுக்கென்னமழி...”” 


வித்துக்கள்‌ 767 


பஸ்ஸை விட்டு இறங்கினதும்‌ பையனைக்‌ தூக்க 
இடுப்பில்‌ வைத்துக்கொண்டு நடந்தாள்‌. பையனுக்கு 
இவ்வளவு எலும்புக்கனமா? அவனை அதிகமாகத்‌ தூக்கின 
தில்லை. பள்ளியை அடைந்து மாடியேறி எச்‌.எம்‌ அறை 
யைச்‌ சேர்வதற்குள்‌ மூச்சு சிலிர்த்து முகம்‌ ழூத்திட்டு, 
நெற்றியில்‌ இரண்டு பிரிகலைந்து அலைய ஆரம்பித்து 
விட்டன. _ 


₹₹ஆ! தட்பாய்‌-கம்‌ இன்‌- இல்லை, என்னோடு வாங்க-ஐ 
வில்‌ ஷோ யு ஃபாஸ்ட்‌ எச்‌. எம்‌, வாட்டசாட்டம்‌. நடையும்‌ 
ராணுவ ஆணவ நடை, நரேஷைத்‌ தூக்கிக்கொண்டு பாதி 
ஓட்டம்‌. பாதி நடையாகப்‌ பின்தொடர்வதே பெரும்‌ 
பாடாயிருந்தது. ப 

நேரே எச்‌. எம்‌.: குழந்தைகளின்‌ பாத்ரூமுக்குச்‌ சென்று 
வாஷ்பேஸினைக்‌ காட்டினார்‌: மின்னல்போல்‌ ஒரு விரிசல்‌ 
ஓடிற்று. ட 

£"உங்கள்‌ பையன்‌ கல்‌ எங்கிருந்து எடுத்து வந்தான்‌? 
எப்படி உடைக்க முடிஞ்சது? இன்னும்‌ தஇகைப்பாயிருக்கு. 
அவன்தான்‌? சந்தேகமே வேணாம்‌. கையும்‌ பிடியுமா அகம்‌. 
பட்டுக்கிட்டான்‌. நேற்று நடந்தது, உங்களிடம்‌ ஏதேனும்‌. 
சொன்னானர??”. 


அம்புஜம்‌ இல்லையென்று குலையை ஆட்டினாள்‌ , 


"அவன்‌ எங்கே சொல்லப்‌ போறான்‌? அவனுக்கு முக்ய 
மாக்கூடப்‌ பட்டிருக்காதுஃ துளிக்கூட பயமே இடையாது. ”? 

எச்‌. எம்‌. ஏதோ சொல்லிக்கொண்டே முன்‌ நடக்க 
அம்புஜம்‌ இடுப்பில்‌ நரேஷுடன்‌ பின்தொடர்ந்தாள்‌, 
அவள்‌ மனம்‌ இவிரமாக ஒரு மனக்கணக்கை மூடைந்து 
கொண்டிருந்தது. 


உ] 


162 லா. ௪. ராமாமிருதம்‌ 


- குறைஞ்சது 850 இருக்கும்‌. அவரைச்‌ செக்‌ வெட்டச்‌ 
சொன்னால்‌, கணக்கில்‌ இடங்கொடுக்கிுறதோ இல்லையோ? 
முதலில்‌ சொல்லியாகணும்‌. இன்னிக்குக்‌ குழந்தை பலி 
தூரன்‌, பயம்மாயிருக்கு. ஒரு வளையலை வெச்சால்‌ 
போதுமா? மோதிரமும்‌ வெக்கணுமா? அதுக்கும்‌ எனக்குப்‌ 
பழக்கமில்லையே! அவர்தானே செய்யணும்‌! அவரிடம்‌ 
எதையும்‌ சொல்லாமல்‌ இதுவரை இருந்ததில்லை, சொல்‌ 
லாமல்‌ இருக்கமாட்டேன்‌. ஆனா எப்படி? 


எச்‌.எம்‌... தன்‌ அறையை அடைந்ததும்‌ ஸ்ரீதரை 
அழைத்து வர சனை அனுப்பினாள்‌. 


பாய்ஸ்‌ வில்‌ பி பாய்ஸ்‌. வி,நோ, அவங்களுக்கே ஒரு 
நாசபுத்து உண்டு. அதுவும்‌ தெரியும்‌. முக்கால்வாசி பெற்‌ 
ஹறோர்கள்‌ வீட்டில்‌ தொந்தரவு பொறுக்காமல்‌ எங்கேச்‌ 
சானும்‌ அடைச்சுவெக்கத்தான்‌ பையன்களைப்‌ பள்ளிக்கு 
அனுப்புறாங்க. இதுக்காகவே நாங்கள்‌ எங்கள்‌ ரேட்‌, 
மூஸிப்ளின்‌ நிபந்தனைகள்‌ எல்லாம்‌ ஸ்டிரிக்டா வெச்‌ூருக்‌ 
கோம்‌. பசங்களின்‌ சேட்டைக்கும்‌ நாங்கள்‌ ஒரு மார்ஜின்‌ 
துர்ரோம்‌. ஆனால்‌ அப்படியும்‌ அதையும்மீறி--ஆ/ பையன்‌ 
இதோ வந்திருக்கான்‌ [” 


எதிர்பாராமல்‌ அம்மாவைப்‌ பார்த்ததும்‌ ஸ்ரீதர்‌ 
முகத்தில்‌ ஆச்சரியம்‌, சந்தோஷம்‌, அப்புறம்‌ ஒரு பயம்‌-- 
இந்தக்‌ கலவையில்‌ உருவாய ஒரு ப்ரக்ஞை எல்லாம்‌ சேர்ந்து 
மூகம்‌ தனி அழகிட்டது. அம்புஐத்துக்கு அவனை அப்படியே 
அணைத்துக்கொள்ள மனம்‌ தவித்தது. துஷ்டை துஷ்டை 
யென்று கரிக்கிறோமே, குழந்தைகள்‌ எவ்வளவு நிஷ்களங்க 
மானவர்கள்‌! பெற்றோர்கள்‌ நாம்‌ நம்‌ சுயநலத்தில்‌ திடீ 
ரென்று அவர்களைப்‌ பிறவியில்‌ தூக்கி3யெறிந்துவிட்டு, 
அதுகள்‌ மூச்சுத்‌ திணறித்‌ தத்தளித்துக்‌ கொண்டிருக்கையில்‌ 
மேலே கல்லை விட்டும்‌ எறிகிறோம்‌, கொடுமை நாமா? 
அவர்களா? 


வித்துக்கள்‌ 168 
எச்‌. எம்‌, என்ன சொல்லிக்‌ கொண்டிருக்கிறாள்‌? 


:எற்களுடைய சட்ட விதிப்படி, இந்த சொத்தழிம்‌ 
புக்கும்‌ உங்கள்‌ பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சுடலாம்‌--” * 


அம்புஜத்துக்கு வயிற்றைக்‌ கலக்கிற்று. பிள்ளையாரே? 
உண்டியிலே கால்ரூபா போடறேன்‌. 


ஆனால்‌ அதில்‌ ஒரு சிக்கல்‌--”” 
பிள்ளையார்‌ சக்தி வாய்ந்தவர்தான்‌. 


“மூணாவது வகுப்புலே ஒரு பையன்‌ இருக்கான்‌. 
உங்கள்‌ பையனை இப்பிடியே விட்டுவெச்சா, இவனுடைய 
விசுவரூபம்‌ எப்படியிருக்கும்‌ அதுதான்‌ அவன்‌. அவனைக்‌ 
கண்டால்‌ க்ளாஸே நடுங்குது. ஸ்டூடண்ட்ஸ்‌, டீச்சர்‌ எல்லா 
ரையும்‌ ஒரு டென்ஷன்லேயே வெச்சு அந்த டென்ஷன்‌ நடு. 
வுலைதான்‌ இருக்கறதுதான்‌ அவனுக்குச்‌ சரியாயிருக்கு. வேறு 
மாதிரியாவே அவனால்‌ இருக்க முடியல்லே, அவனை என்ன 
செய்யறதுன்னு தெரியாமலே முழிச்சுக்கட்டுருக்கோம்‌. 
முதல்லே அவன்‌ மேலே ஓஒழுங்குமுறையா ஆக்ஷன்‌ எடுத்‌. 
துட்டுன்னா உங்கள்‌ பையன்மேல்‌ நடவடிக்கை டிசைட்‌ 
பண்ண முடியும்‌? ஆமாம்‌ இந்தப்‌ பெற்றோர்கள்‌ எல்லாம்‌ 
என்ன விக றப்வ்‌ 5 பெத்துட்டு, பட்சி டம்‌ பறக்க 
விட்டுடறாங்களா?” * 


அம்புஜம்‌ ஆச்சர்யமுற்றாள்‌. 


“அப்படி என்‌ பையனையும்விட ஒரு வால்‌ இருக்கானா 
என்ன?”” ப 


எச்‌. எம்‌, எழுந்தாள்‌. கம்‌ வித்‌ மி/”” 
ஸ்ரீதரும்‌ தொடர்ந்தான்‌, 


வகுப்பில்‌ பாடம்‌ நடந்துகொண்டிருந்தது. அவர்களைக்‌ 
கண்டதும்‌ ஓசை சட்டென அடஙிஒற்று. 


364 லா, ச. ராமாமிருதம்‌ 


எசீஉஎம்‌, கணீரென்று? 

ச*கார்த்திகேயன்‌! ஸ்டாண்ட்‌ அப்‌!” ” 

மாருதி ஒரு தினுசாய்‌, மனமில்லாமல்‌ அலட்சியமாய்‌, 
கம்பீரமாய்‌, மெதுவாக எழுந்து நின்றான்‌, கூட்டிலடைத்த 
விலங்குபோல்‌ குமுறும்‌ சீற்றம்‌ அவன்‌ கண்களில்‌ சிந்திற்று, 

அவனைக்‌ கண்டதும்‌ தாயின்‌ சண்கள்‌ கனிநீதன. 


£2இவன்‌ என்‌ பையன்தான்‌.” 


“வாட்‌?” எச்‌.எம்‌ கைமறதியாக எடுத்து வந்துவிட்ட 
பேப்பர்‌ வெய்ட்‌ விமுந்து தரையில்‌ உருண்டது; ப 


£ஈ ஏண்‌ லுக்‌”. அம்புஜம்‌ நரேலஷை இடுப்பிலிருந்து 
இறக்கி ஈணக்‌“கென்று கீழே நிறுத்தினாள்‌. நரேஷ்‌ வாயில்‌ 
விரலைச்‌ சப்பிக்கொண்டு நின்றான்‌. 


“அதோ அவன்‌...” மாருதியைக்‌ காட்டி, இதோ 
இவன்‌.. ”” ஸ்ரீதரைக்‌ காட்டி இவங்க இங்கேதான்‌ முழுக்க 
படிச்சி முடிக்கப்‌ போறான்கள்‌. அடுத்த வருஷம்‌ அதோ 
இவனையும்‌” -நரேஷை முதுகில்‌ தட்டி... ஈஈஇங்கேதான்‌ 
சேர்க்கப்‌ போறேன்‌. * _ 


எச்‌, எம்‌. முகத்தை இரு கைகளிலும்‌ பிடித்துக்கொண் 
டாள்‌. அவளுக்குக்‌ கன்னங்கள்‌ கதுப்பாயின, அவளுடைய 
பி,எ., பி.டி. எம்‌.பில்‌, இதுவரை தோரணை, பேச்சில்‌ 
த்வனித்த ஆணவம்‌ எல்லாம்‌ வெள்ளத்தில்‌ அடித்துக்‌ 
கொண்டு போயின. 


: “ஏன்‌ மாமி, நீங்கள்‌ பிள்ளையாண்டிருக்கேளா?”” 








